கழக வெளியீடு : ௪௯௭௪ 
ஆழ்வார்கள்‌ வரலாறு 


இரண்டாம்‌ புத்தகம்‌ 


ய்‌ ச ri 
சென்னை, பச்சையப்பன கல்லூரி 
உயர்நிலைப்பள்ளித்‌ தலைமைத்‌ தமிழாசிரியராபிருந்த 
புலவர்‌ கா. ர. கோவிந்தராச முதலியார்‌ 
எழுதியது 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய ப. 
சைவ இித்தாந்த சடன்‌ கழகம்‌, லிமிடெட்‌, 
திருநெல்வேலி 3 சென்னை 1. 


முதற்‌ பதிப்பு: மே, 1940, 


[All Rights Reserved] 


Published by 


THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 

PUBLISHING SOCIETY, TINNEVELLY, LTD., 

6, CORAL MERCHANT STREET, MADRAS 1. 
Head Office 

2d, EAST CAR STREET,  THIRUNELVELL 


அப்பர்‌ அச்சகம்‌, 6, டேவிட்சன்‌ தெரு, சென்னை-1 


(22 கவு லர 

மாந்தர்கள்‌ நூற்களை ஓதி யுணர்ந்து எய்‌ அதற்கு உரிய 
உறுதிப்‌ பொருள்கள்‌ நான்கு. அவை அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌, வீடு என்பன, தமிழில்‌ அவற்றுள்‌ வீட்டைப்‌ 
பற்றிக்‌ கூறும்‌ நூற்களுள்‌ ஆழ்வார்கள்‌ அருளிய காலா 
யிரத்தையும்‌ திருஞானசம்பந்தர்‌ முதலிய நாயன்மார்கள்‌ 
அருளிய தேவார திருவாசகங்களையுமே முதன்மை 
யானவை எனவும்‌, தமிழ்‌ வேதங்கள்‌ எனவும்‌ அறிஞர்கள்‌. 
யாவரும்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. சைவ சித்தாந்த நூற்‌ 
பதிப்புக்‌ கழகத்தார்‌, காலாயி ரத்தை அருளிய ஆழ்வார்கள்‌ 
பன்னிருவர்களுடைய வரலாறுகளையும்‌ எழுதுவித்து வெளி 
யிடக்‌ கருதி, என்னை அமைத்து, “ஆழ்வார்களுடைய 
வரலாறுகளை இரண்டு புத்தகங்களாக எழுதித்‌ தர 
வேண்டும்‌” என்று கூறினர்‌. 

யான்‌ அவர்கள்‌ கூறியதை மகிழ்வுடன்‌ ஏற்றுக்‌ 
கொண்டு, பின்பழயெபெருமாள்‌ சியர்‌ அருளிய (1) 
ஆராயிரப்படி குருபரம்பராப்‌ பிரபாவம்‌, (8) பன்னீ 
சாயிரப்படி. குருபரம்பராப்‌ பிரபாவம்‌ (8) அரிசமய தீபம்‌, 
(4) வடகலை குருபரம்பராப்‌ பிரபாவம்‌, (5) உபதேசாத்‌ 
தினமாலை என்னும்‌ நூற்களின்‌ உதவியைக்‌ கொண்டு, 
அவ்வாறே ஆழ்வார்களின்‌ வரலாறுகளை இரண்டு பகுதிக 
ளாக எழுதிக்‌ கொடுத்தேன்‌. 

மேற்கூறிய ஐந்து நாற்களுள்‌, ஆருயி ரப்படி குருபமம்‌, 
பராப்‌ பிரபாவத்தை முதன்மையான தாகவும்‌, மற்றை 
நான்கு அற்களையும்‌, அதற்குத்‌ துணையாகவும்‌ வைத்துக்‌ 
கொண்டு எழுதினேன்‌ ; ஆதலின்‌, என்னால்‌: எழுதப்பட்ட 
ஆழ்வார்கள்‌ வரலாறுகளிற்‌ பெரும்பாலன ஆருயிரப்படி 
குருபரம்பரைப்‌ பிரபாவத்தைப்‌ பின்பற்றியன வாகவும்‌, 


௪ ஆழ்வார்கள்‌ வரலாறு 


சிறுபாலன மற்றை நாற்களைப்‌ பின்பற்றியனவாசவும்‌ 
இருக்கும்‌. பெரும்பான்மையும்‌ வரலாறுகளை எழுதுவதில்‌ 
மட்டுமே அர்‌ தாற்களைப்‌ பின்பற்றினேன்‌. 


அடியில்‌ வரும்‌ செய்யுள்‌, ஆழ்வார்கள்‌ உலகில்‌ 
அவதரித்த முறையைக்‌ கூறுவதாகும்‌. 

நேரிசை வெண்பா 

பொய்கையார்‌ பூதத்தார்‌ பேயார்‌ புகழ்மழிசை 

அய்யன்‌ அருண்மாறன்‌ சேரலர்கோன்‌ - அய்யபட்ட 

நாதனன்பர்‌ தாட்டூளி ஈற்பாணன்‌ ஈற்கலியன்‌ 

ஈதிவர்தோற்‌ றத்தடைவாம்‌ இங்கு. 

“மாறன்‌? என்றதில்‌ மதுரகவியார்‌ வரலாறும்‌, 
“பூட்டஈாதன்‌?? என்றதில்‌ கோதைராய்ச்சியார்‌ வரலாறும்‌ 
அடங்குதலின்‌, இதில்‌ அவர்கள்‌ வேறாகக்‌ கூறப்பட்டிலர்‌ 
என்க, 

ஆழ்வார்களுடைய அவதார முறை இதுவே என 
வைணவப்‌ பெரியார்கள்‌ கூறுகின்றார்கள்‌. ஆயினும்‌, 
யான்‌ ஆழ்வார்களுடைய வரலாறுகளை அம்முறையில்‌ 
அமைத்திலேன்‌. சொற்படி கழகத்தார்‌ ஆழ்வார்கள்‌ வர 
லாதறுகளை இரண்டு புத்தகங்களாக எழுதச்‌ சொன்னார்கள்‌ 
,. ஆதலின்‌, அதற்கு ஏற்றபடி ஆழ்வார்களுடைய வரலாறு 
ப களை அமைத்து எழுதினேன்‌. முதற்‌ புத்தகத்தில்‌ (1) 
பொய்கையார்‌, (2) பூதத்தார்‌, (8) பேயார்‌, (4) திரு 
மங்கை மன்னர்‌, (5) குலசேகரர்‌, (6) ஆண்டாள்‌ என்னும்‌ 
இவர்கள்‌ வரலாறும்‌; இரண்டாம்‌ புத்தகத்தில்‌ (1) 
பெரியாழ்வார்‌, (2) திருமழிசையார்‌, (8) தொண்ட 
ரடிப்‌ பொடியார்‌, (2)  திருப்பாணர்‌, (5) ஈம்மாழ்வார்‌, 
(6) மதுரகவியார்‌ என்னும்‌ இவர்கள்‌ வரலாறுகளும்‌ 
அமைத்து எழுதப்பட்டன. 


ல்‌ 


முகவுரை 


இவற்றிற்‌ காணப்படும்‌ பிழைகளுக்காக என்னை மன்‌ 
னிக்க என அறிஞர்களை வேண்டுகின்றேன்‌. 
குற்ற மிக்கவர்‌ கூறிய தூலாலோ 
மற்று மிக்கவர்‌ மாண்பொருள்‌ மாண்புற 
உற்று மிக்கதொ ரொண்டுணை யாவது 
கற்று மிக்கவர்‌ கண்டருண்‌ மின்களே 
இச்‌ தொண்டினை எனக்கு அளித்த சைவ சித்தாந்த 
நாற்பதிப்புக்‌ கழகத்தார்க்கு என்‌ அன்போடு கூடிய 
நன்றியைச்‌ செலுத்‌ அகின்றேன்‌. 


எனது இச்சிறு முயற்சி இடையூறின்றி இனிது முடி 
யத்‌ திருவருள்‌ புரிந்த திருமகள்காதன்‌ திருவடித்‌ தாமரை 
களை வழுத்தி வாழ்த்துகின்றேன்‌. 
இங்கனம்‌, 
கா.ர. கோ, 


_——— 


ஆசாரியர்‌ வாழ்த்து 
வலங்கொண்ட்‌ ஆழியன்‌ அன்பிற்‌ இறந்தவர்‌ மாண்குலமாம்‌ 
குலங்கொள்வ தன்றிப்‌ பிறிதோர்‌ குலமுளம்‌ கொள்வதில்லான்‌ 
நிலங்கொண்ட சர்யோகி மால்பார்த்த சாரதி ரேர்ந்தெனக்கு 
ஈலங்கொண்ட எட்டெழுத்‌ தந்தான்‌ அடியிணை நாடுவனே. 


தமிழ்‌ ஆசிரியர்கள்‌ வாழ்த்து 
பகர்தமிழ்கா வியலப்பன்‌ பசுபதிமால்‌ பலகலைதேர்‌ வடிவேற் 
[செட்டி 
நிகரில்புகழ்ச்‌ கவிராம சாமியென நிகழ்த்சறிஞ னாமிர்‌ நால்வர்‌ 
புகர்மனம்சொள்‌ எனக்கினிய தமிழ்புகட்டு வித்தாரப்‌ புலவோர்‌ 
[தாட்பூத்‌ 
அகளறவென்‌ மனத்தடத்தின்‌ வாடாத மலராகித்‌ துலக மாதோ. 


பொருளடக்கம்‌ 


தொடர்‌ எண்‌. பக்க எண்‌, 
7. பெரியாழ்வார்‌ க 1 

8. திருமழிசை ஆழ்வார்‌ AB 

9. தொண்டாடிப்‌ பொடியார்‌ ஸ்‌. இ 

10. திருப்பாணாழ்வார்‌ வட இதி 
11. நம்மாழ்வார்‌ வடட 
12. மதுரகவியார்‌ 140 


ஆழ்வார்கள்‌ வரலாறு 


| இரண்டாம்‌ புத்தகம்‌] 


ணை வ டை 7 
பெரியாழ்வார்‌ 


நேரிசை வெண்பா 
“ பாண்டியன்‌ கொண்டாடப்‌ பட்டர்பிரான்‌ வந்தானென்‌ 
நீண்டிய சம்க மெடுத்தாத-- வேண்டிய 
. வேதங்கள்‌ ஓதி விரைந்து கீழியறுத்தான்‌ 
பாதன்கள்‌ யாமுடைய பற்று”? 


 பூழியகோன்‌ தென்னாடு முத்துடைத்து ? என்று: 
ஒளவைப்பிராட்டியார்‌ புகழ்ந்து கூறியபடி, பாண்டிய 
நாடு எழில்‌ மிக்க முத்துச்களுக்குப்‌ பிறப்பிடமாகும்‌. அத 
பொருநை என்னும்‌ அருமையாகிய ஆறும்‌, வையை என்‌ 
னும்‌ ஈல்லியல்‌ ஆறும்‌ தன்கண்‌ பொலிந்து விளங்கப்‌: 
பெற்ற நாடாகும்‌. அன்றியும்‌, அது தமிழ்‌ மொழியாகிய: 
அணிமிகும்‌ ௮79, கடைச்சங்கம்‌ என்னுஞ்‌ சீரிய அரியணை 
யில்‌ வீற்றிருந்து, தமிழகம்‌ முழுதும்‌ தன்‌ தனிச்‌ செய்‌ 
கோலைச்‌ செலுத்துதற்கு இடமாய்‌ விளங்கிய மதுரை 
மாஈசரைத்‌ தன்‌ அணிதிகழ்‌ ஈகரமாகக்‌ கொண்டு விளங்கு. 
வதாம்‌ எனின்‌, அதன்‌ மேன்மையை வேறாகக்‌ கூறவும்‌ 
வேண்டுமோ? முத்தும்‌ முத்தமிழும்‌ பொலிவுற்று விளங்‌ 
குூதற்கு இடமாகிய அர்காட்டின்‌ பொலிவு, எல்லாத்‌ 
தமிழ்ப்‌ புலவர்‌ உள்ளத்தினும்‌ என்றும்‌ விளங்இத்‌ 
தோன்றாகிறகும்‌, அர்நாட்டில்‌ உள்ள ஊர்கள்‌, நீர்‌ 


2 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


நிறைந்த பொய்கைகளை யுடைய சோலைகளால்‌ இனிய 
தோற்றம்‌ அளித்து விளங்கும்‌. இத்தகைய வளங்கள்‌ 
அமைந்த பாண்டிய நாட்டில்‌ புத்தூர்‌ என்னும்‌ ஒர்‌ ஊர்‌ 
உண்டு. அதன்‌ அருகில்‌ ஒரு விசாலமாகிய காடு முன்னர்‌ 
இருந்தது. அதில்‌ பல வேடர்கள்‌ வூத்துவந்தார்கள்‌. 
அவர்களுடைய தலைவனுக்கு மல்லி என்னும பெயரு 
டைய நல்லாள்‌ இல்லக்‌ கிழத்தியாய்‌ விளங்கெள்‌. அவள்‌ 
அன்பு முதலிய குணங்கள்‌ வாய்ந்தவள்‌. அவளுக்கு வில்லி 
சன்றும்‌ கண்டன்‌ என்றும்‌ பெயருடையவர்களாகிய இரு 
மைந்தர்கள்‌ தோன்றி, அம்‌ நல்லியல்‌ நங்கையின்‌ இருகண்‌ 
களின்‌ . மணிகள்‌ எனப்‌ பொலிவுற்றிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
காளைப்‌ பருவம்‌ எய்தியவுடன்‌ தங்கள்‌ தந்தையின்‌ விருப்‌ 
பப்படி வேடர்களின்‌ தலைவர்களாய்‌ விளங்கினார்கள்‌. அவர்‌ 
களுள்‌ வில்லி மூத்தவன்‌; கண்டன்‌ இளையவன்‌. அக்காட்‌ 
டல்‌ புலி, கரடி, யானை முதலிய விலங்குகள்‌ பல இடங்களில்‌ . 
இரிர்‌துகொண்டிருக்கும்‌. ஒருகாள்‌ அவ்விரு காளை வீர. 
ரும்‌ வேட்டை ஆடச்சென்னு பல விலங்குகளை அழித்‌ 
தார்கள்‌. அப்போது மிக்க வன்மைவாய்ந்த புலி ஒன்று 
அவர்கள்முன்‌ காணப்பட்டது, இளையவனாஇிய கண்டன்‌ 
அதன்மீது ஓர்‌ அம்பை யெய்தான்‌. அதனால்‌ அப்புலி 
சாவாமல்‌ மிக விரைவாக ஓடியது. கண்டன்‌ அதனைச்‌ 
அரத்திக்கொண்டு ஓடினான்‌. அப்புலி ஒரு நூற்றில்‌ 
மறைந்துகொண்டு, கண்டன்‌ அத்தூற்றின்‌ அருகல்‌ வந்த 
வுடன்‌ பாய்ந்து அவனைக்‌ கொன்றுவிட்டு ஓடியது. 
அதனை யறியாத வில்லி என்பவன்‌ தன்‌ தம்பியாகிய 
கண்டன்‌ நெடுநேரம்‌ வராமையின்‌, அவனைத்‌ தேடிக்‌ 
கொண்டு சென்று, அவன்‌ உயிர்‌ நீங்கித்‌ தரையில்‌ விழுந்தா 
இடத்தலைக்‌ சுண்டான்‌. அவனுக்கு உலக முழுவதும்‌ 
மைந்து விட்டதுபோல்‌ தோன்றியது, அவன்‌ அன்பக்‌ 


புத்தகம்‌ | பெரியாழ்வார்‌ ப்‌] 


கடலின்‌ ஆழத்தைக்‌ சண்டவனாகி அழுதழுது தரையில்‌ 
விழுர்து புரண்டு மூர்ச்சை யடைர்தான்‌. அறவாழி யர்‌ 
தணனாகிய இறைவன்‌, திமுமாமகளுடன்‌ அவன்‌ கனவில்‌ 
தோன்றி அவனுக்குக்‌ காட்சியளித்து, ££ அன்பனே, நாம்‌ 
இவ்விடத்தில்‌ ௮ ரவணையில்‌ அமர்ந்திருக்இன்‌ றோம்‌. நீ நமக்‌. 
குப்‌ பெரியதொரு கோயிலைக்‌ கட்டுவித்த, அண்மையில்‌ 
உள்ள புத்தூரில்‌ உள்ளவர்களை இங்குக்‌ குடியேறச்‌ செய்து 
இதனைச்‌ சிறந்ததோர்‌ ஊராக்கி, ஈமக்குத்‌ திருவிழா முதலி 
யன நடத்தற்கு ஏற்ற ஏற்பாடுகளையும்‌ செய்வாயாக,” என்‌ 
தருளினன்‌. வில்லி, அப்பெருமானை வணங்டிின்‌ அ, “எ 
பெருமானே, என்னுடைய தம்பியை எழுப்பித்‌ தந்து, நீ 
கட்டளை யிட்டருளிய தொண்டுகளைச்‌ செய்தற்குரிய. 
பொருளையும்‌ ஈர்தருளினால்‌, அவ்வாறே செய்கின்றேன்‌ , மு 
என்றான்‌. திருமகள்‌ நாதன்‌ அவனை நோக்கி, “அன்பனே. 
அஞ்சற்க. உன்‌ தம்பி உயிர்பெற்று எழச்‌ செய்கின்றோம்‌. 
நீயும்‌ ௮வனும்‌ கூடிச்‌ சிறிது தூரம்‌ செல்வீர்களாயின்‌, 
ஒரு குகை காணப்படும்‌, உன்‌ தம்பியைக்‌ கொன்ற புலி. 
அதில்‌ இறந்து விழுந்திருக்கின்ற து. அக்குகைக்குள்‌ 
அளவற்ற பொருள்கள்‌ இருக்கின்றன. நீ அவற்றைக்‌. 
கொண்டு நாம்‌ கூறிய தொண்டுகளைச்‌: செய்வாயாக,” 
என்று பணித்து, அவன்‌ தம்பியை உயிர்பெற்றெழ. 
அருளினன்‌. 

கண்டன்‌ உறங்கி எழுகின்றவனைப்‌ போல எழுந்து; 
தன்‌ தனமயனாதிய வில்லியை வணங்கி கருண்‌. வில்லி 
மகிழ்ச்சியினால்‌ தன்‌ சண்களினின்று நீர்‌ பெருக அன்‌ 
புடன்‌ அவனைத்‌. தழுவிக்கொண்டு அவனிடம்‌ இருமகள்‌ 
தாதன்‌ தன்‌ கனவிலே தோன்றிக்‌ கூறியவற்றை யெல்லாங்‌ 
கூறிப்‌, பின்பு அக்குகையில்‌ ௮ளவற்ற பொருட்‌ குவியல்‌ 
கள்‌ இருத்தலைக்‌ கண்டு களிகூர்ந்து, அக்‌ குகைக்குத்‌ 


A ஆழ்வார்கள்‌ வரலாறு (இரண்டாம்‌. 


தக்க காவற்காரர்களை ஏற்படுத்தினான்‌. பின்பு தன்‌ தம்பி 
யாகிய கண்டனுடன்‌ திருமாமகள்‌ நாதன்‌ பள்ளிகொண் 
டிருக்கும்‌ இடத்தைத்‌ தேடிச்சென்று, அக்குகைக்குச்‌ 
றிது தூரத்தில்‌ ஒர்‌ ஆலமரத்தின்‌ அடியில்‌, உயர்வற 
உயர்ஈலமுடையவனாயெ இறைவன்‌ அ ரவணையில்‌ பள்ளி 
கொண்டிருத்தலைப்‌ பார்த்துக்‌, களிப்பு என்னும்‌ கடலுள்‌ 
மூழ்கி, ஆர்வ மிகுதியினால்‌ கண்களில்‌ நீர்‌ மல்க ஆடிப்‌ 
பாடி. வணங்கி நின்று, “எம்பெருமானே உலக முண்டரு - 
ளிய பெருவாயனாகய நீ, இச்சிறிய இடத்தில்‌ எழுந்தருளி 
யது அறம்‌ தவிரப்‌ புன்‌ செயல்களையே உய்யும்‌ வழியாகக்‌ 
கொண்ட அ.றிவிலிசகளாகய எங்களை உய்விக்கக்‌ கருதித்‌ 
தானோ? உன்‌ இருவருளைப்‌ பெறுதற்கு உரிய செயல்‌. 
ஒன்றையும்‌ செய்தறியா த எங்களை உய்விக்க நீ திருவுளம்‌” 
கொண்டதற்கு உனது இயல்பாகிப திருவருளே காரண 
மாவது அன்றி வேறு காரணம்‌ யாது உளது? அப்பனே, ' 
அமலனே, அச்சுதனே , அடியவர்களுக்கு இன்பச்‌ தேனே, 
போற்றி; போற்றி நின்‌ இருவருள்‌” என்று போற்றிப்‌ பல 
முறை துதித்து வணங்கிச்‌ சென்று, ௮க்குகையில்‌ 
உள்ள பெருந்திரளாகிய பொருள்களைச்‌ கொண்டு, அப்‌ : 
பெருமானுக்குப்‌ பெரிய கோயில்‌, மண்டபம்‌, மதில்கள்‌, 
கோபுரங்கள்‌ முதலியவைகளைக்‌ தக்காரால்‌ கட்டுவித்‌ 
தனன்‌. பின்‌ அக்கோயிலைச்‌ சூழப்‌ பல அழகிய தெருக்‌ ' 
களை. அமைப்பித்து, அத்‌ தெருக்களில்‌ எழிலார்‌ மாடங்‌ 
களை உடைய வீடுகளையும்‌ கட்டுவித்தான்‌. பின்னர்‌, 
அதன்‌ அருகில்‌ உள்ள புத்தூரில்‌ குடியிருக்கும்‌ அர்தணர்‌ 
கள்‌ சான்றோர்கள்‌ முதலியவர்களை அப்பதியில்‌, குடி: 
யேறும்படி. செய்து, அங்கனம்‌ குடியேறியவர்களுடைய 
ஊரின்‌ பெயராகிய “ புத்தூர்‌ ? என்பதனோடு தன்‌ பெயரா 
இய வில்லி யென்பதனையும்‌ சேர்த்து வில்லிபுத்தூர்‌ என்று. 


புத்தகம்‌] பெரியாழ்வார்‌ 5 


அத்‌ திருப்பதிக்குப்‌ பெயர்‌ இட்டு, அப்‌ பேரருளாளனுக்‌ 
குச்‌ £ சிறப்பொடு பூசனை குறைவு சிறிதுமில்லாமல்‌ ஈடத்‌ 
தற்‌ குரியனவற்றை எல்லாம்‌ ஈன்குசெய்து முடித்தனன்‌. 
அஅமுதல்‌ ௮ப்பதியும்‌ ௮ப்பதியைச்‌ சூழ்ந்த சல ஊர்‌ 
களும்‌ சேர்ந்த பகுதி வில்லியினுடைய தாயின்‌ பெயரால்‌ 
* மல்லி நாடு? என்று வழங்கப்பெறுவதாயிற்று. 
பெரியாழ்வார்‌ அவதாரம்‌ 

௮லவூரில்‌ குடியேறிய மறையவர்களில்‌ வேயர்கள்‌ 
என்னும்‌ ஒரு 5 வகுப்னெர்‌ இருந்தனர்‌. அவருள்‌ முகுந்த 
பட்டர்‌ என்னும்‌ முன்‌ குடிமிச்‌ சோழிய பிராமணர்‌ ஒருவர்‌ 
இருந்தார்‌. அவர்‌ கற்கவேண்டிய நூல்களைக்‌ கசடறக்‌ 
கற்றுப்‌  பதுமவல்லி? என்னும்‌ கற்பரசியை மணந்து, இல்‌ 
லறத்தை இனிது ஈடத்திவந்தார்‌. அவர்‌ திருமகள்‌ காத 
னிடத்தில்‌ நீங்காத அன்புடையவர்‌ ; ௮றகநெறியினின்றும்‌ 
வழுவா தவர்‌. அருந்தமிழ்ச்‌ செல்வராயெ அவருக்கு 


அவரது அருந்தவப்‌ பயனாக ஓர்‌ ௮ருமருக்‌ தன்ன மைந்தர்‌ 
அவதரித்தார்‌. 


_ பெரியாழ்வார்‌ திரு மாலைத்‌ தொண்டு புரிதல்‌ 

அவருக்கு அவர்‌ தந்தையார்‌ பத்து நாளும்‌ கடந்த 
இரண்டாம்‌ நாள்‌ விட்டுசித்தன்‌ என்று பெயரிட்டனர்‌. 
விட்டுசி கதர்‌ தக்க வயதில்‌ கல்வி கற்கத்‌ தொடங்கிச்‌, சிறி 
தளவு கற்றவுடன்‌ திருமகள்‌ நாதனிடத்து அன்பு மிக்க 
வராய்‌ அப்பெருமானுக்குத்‌ தொண்டு செய்வதிலேயே 
நாட்டம்‌ உடையவராய்‌ விளங்இனார்‌. அவருக்கு அப்‌ 
பெருமான்‌ உகக்கும்‌ தொண்டினைச்‌ செய்தல்‌ வேண்டும்‌ 
என்னும்‌ கருத்து உண்டாயிற்று, அதனால்‌, அவர்‌ அப்‌. 
பெருமான்‌ உகப்புக்கு உரிய சிறந்த தொண்டு யாத 
என்று ஆராயலானார்‌. அங்ஙனம்‌ ஆராய்வாருக்குத்‌ திரு 


6 ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


வாய்ப்‌ பாடியில்‌ ஆயர்களை பும்‌ ஆயர்‌ மாதர்களையும்‌ நந்து 
கோபரையும்‌, யசோதைப்‌ பிராட்டியாரையும்‌ தன்‌ குண 
நலங்களாலும்‌, செயற்கரிய செயல்களாலும்‌, இடையிலே 
செர்காமரை மலர்கள்‌ மலரப்பெற்ற கருமாமுகில்‌ போன்ற 
தன்‌ வடிவழகாலும்‌ ம௫இழ்வித்துக்‌ கொண்டிருந்த சண்‌ 
ணன்‌, கஞ்சன அ அழைப்புக்கு இணங்கித்‌, தன்‌ தமையனா 
ராகிய பலராமரோடு வடமதுரைக்குச்‌ சென்றபோது, 
கஞ்சனுக்கு மாலை கொடப்பவராதிய மாலாகரார்‌ என்பவர்‌ 
இல்லமடைந்து மாலையைக்‌ கேட்டருளினன்‌. மாலாகாரசர்‌, 
“நீ என்னை ஆட்கொள்ள எண்ணி, மூத்த ஈம்பியுடன்‌ வந்த 
உய்வித்தருளினை. உன்‌ அருட்‌ செயலுக்கு என்ன கைம்‌ 
மாறு யான்‌ செய்யவல்லேன்‌ ?” என்௮ போற்றி, வணங்‌ 
இக்‌, கஞ்சன்‌ முனிவன்‌ என்பதையும்‌ எண்ணா, தாம்‌ 
கட்டிவைத்திருந் த நறுமணமிக்க மலர்மாலையை எடுத்துச்‌ 
சூட்டினர்‌. கண்ணன்‌ அதனைச்‌ சூடிக்கொண்டு மகிழ்வெய்‌ 
தினான்‌ என்னும்‌ வரலாறு நினைவில்‌ வர, “£ அதுவே காம்‌ 
எம்பெருமானுக்குச்‌ செய்தற்குரிய தொண்டாகும்‌ என்று 
கருதி; அதில்‌ உறுதி கொண்டு, தம்முடைய மூதாதையர்‌ 
ஈட்டி வைத்துள்ள பொருட்‌ குவியலினின்‌ அ ஒரு பெரும்‌ 
பகுதியைக்கொண்டு, ஒரு நீர்ப்பாங்கான நிலத்தினைத்‌ 
தேர்ந்தெடுத்து, வேலி வளைத்து, அதில்‌ அறவுகளையும்‌ 
பொய்கைகளையும்‌ அமைப்பித்து, செந்தாமரை, வெண்டா 
மரை, செங்குவளை, கருங்குவளை , மல்லிகை, முல்லை, மாதவி, 
பூர்துளவம்‌ முதலிய நீர்ப்பூ, நிலப்பூ, கொடிப்பூ, கோட்‌ 
டுப்பூ என்னும்‌ கால்வகை மலர்களும்‌ நன்கு பொலிந்து 
விளங்குதற்கு உரிய நறுமணப்‌ பொழிலை இனிதமைத்‌ 
தனர்‌. மா, பலா முதலிய பல வகையான இன்சுவைக்‌ 
கனிகளைத்‌ தரும்‌ மரங்களும்‌: அந்‌ ஈறுமணச்‌ சோலையில்‌ 
செறிந்து பொலிவுற்றன.. 


புத்தகம்‌ | பெரியாழ்வார்‌ ₹்‌ 


 விட்டுசித்தருடைய புகழைப்‌ பாண்டியன்‌ சொண்‌ 
டாடுதற்கு முன்‌ நாம்‌ கொண்டாடுதல்‌ வேண்டும்‌,” என்று 
கழுதினவை போலச்‌ சுரும்பினங்கள்‌ இன்னிசை யெழுப்‌ 
பின. “*வானவர்களே, உங்கள்‌ பதியில்‌ உள்ள சோலையில்‌ 
எங்கள்‌ விட்டுசித்தரால்‌ அமைக்கப்பட்ட சோலையில்‌ உள்ள 
மலர்களைப்‌ போன்ற நறு மணமுள்ள மலர்கள்‌ உளவோ? 
வர்து கண்டு கூறுமின்‌ ? என்று வானாடரை நோக்கிக்‌ 
கூறுவன போலக்‌ குயில்கள்‌ தேமா மரங்களின்‌ உச்சியி: 
னின்று இனிமையாகக்‌ கூவின. “இறந்த மலர்கள்‌ உள்ள 
இடத்தை யறிந்து வருக?? என வானாட்டவர்களால்‌ அனுப்‌ 
பப்பட்ட தூதுவன எனத்‌ தென்றல்‌ ௮ ச்சோலையிலே. 
இரிந்து உலவிய. “ வெங்கதிர்ச்‌ செல்வனே, நாங்கள்‌ 
தக்க ௮ரணைப்‌ பெற்றோம்‌. இங்கு வந்து எங்களை வருத்த 
உன்னால்‌ இயலாது. நாங்கள்‌ இனி உனக்கு ௮ஞ்சுகலம்‌”” 
என்று செருக்குற்று உலவுவன போல இருட்‌ கூட்டங்‌. 
டகள்‌ அச்சோலையின்கண்‌ எங்கும்‌ செறிந்து விளங்க. 
விட்டுசித்தர்‌ அத்தகைய ௮ர்நறுமணச்‌ சோலையில்‌ 
உளவாகும்‌ நீர்ப்பூ மூ.கலிய நால்வகைப்‌ பூக்களால்‌ அழகிய. 
மாலைகளைக்‌ கட்டி, அப்பதியில்‌ உள்ள வடபெருங்கோயி. 
லின்கண்‌ எழுந்தருளியிருக்கும்‌ திருமகள்‌ காதனுக்குச்‌ 
சாத்திவருவாராயினர்‌. விட்டுசித்தர்‌ இங்கனம்‌ வடபெருஸ்‌ 
கோயிலுடையானுக்குத்‌ திருமாலைத்‌ “தொண்டு செய்தா 
வருகையில்‌, வல்லபதேவன்‌ என்னும்‌ பாண்டிய மன்னன்‌; 
சிறியசைப்‌ பெரியது ஈலியாதபடி செங்கோல்‌ செலுத்தி 
வந்தான்‌. அவன்‌ வானளாவிய குவடுகளை யுடையதும்‌. 
கங்கை முதலிய என்றும்‌ புனலமுத பெரிய யாறுகளுக்குப்‌. 
பிறப்பிடமானதும்‌ ஆகிய இமயம்‌ என்னும்‌ . மலைக்கண்‌ 
கயல்‌ பொறித்த பாண்டியர்தம்‌ குலத்துக்கோர்‌ எழில்‌: 
மிக்க விளக்குப்‌ போன்றவன்‌; பல்கலைத்‌ தலைவன்‌; தெவ்‌. 


3S ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


வர்‌ அஞ்சும்‌ கூர்வேல்‌ வலவன்‌ ; நானிலம்‌ புகழும்‌ நாற்‌ 
படைக்‌ கடலினன்‌ ; கொடைமட மன்றிப்‌ பிற மடம்‌ பெறா 
தவன்‌; அன்புடன்‌ அருளுக்கு உறையுளாம்‌ உளத்தன்‌, 
அன்ன தன்மையனாகிய அம்‌ மன்னர்‌ மன்னன்‌, *ஈமது நக 
நின்கண்‌ நிகழ்வனவற்றைச்‌ செவி கண்ணாக, ஒற்றர்களால்‌ 
உணர்தல்‌ மட்டும்‌ போதியது அன்று; நாமே நேரில்‌ கண்‌ 
டறிதல்‌ வேண்டும்‌ ' என்னும்‌ கு,த்தாற்‌ பலமுறை இராப்‌ 
போதுசளில்‌ கரி சோதனையின்‌ பொருட்டு ஈகரில்‌ உரு 
மாறித்‌ திரிவன்‌. அங்கனம்‌ அவவேர்தர்பிரான்‌ ஒழுகாள்‌ 
உருமாறி நகரைச்‌ சுற்றி வருகையில்‌ ஒரு வீட்டுக்‌ திண்ணை 
யில்‌ ஒரு மறையவன்‌ துயிலு தலைக்சண்டு, அவனை யெழுப்பி, 
“நிர்‌ யார்‌? இக்கள்ளிரவில்‌ இங்கு நீர்‌ தனித்திருத்தற்குக்‌ 
காரணம்‌ யாது?” என்று வினவினன்‌. . அவ்வர்தணன்‌, 
“அன்புடையீர்‌, கான்‌ வடகாடு சென்‌ அ, கார்முகில்‌ வண்ண 
னாயெ பெருமான்‌ மாவலியினிடம்‌ வா மனனாகிச்‌ சென்று, 
மூவடி. மண்ணிரந்து பெற்று, ஒங்கி உலகளந்தபோது 
மேலெடுத்த திருவடிக்தாமரையினின்று தோன்றிய கண்‌ 
கையிலே நீராடிச்‌, சேதுவில்‌ .நீராடுதற்காகத்‌ திரும்பி 
வருகையில்‌ இங்கு வந்தபோது இருள்‌ மிக்கது. ஆதலின்‌, 
இர்நகர்‌ அறத்தினின்று திறம்புதல்‌ அறியாத செங்கோல்‌ 
மன்னர்களாகிய பாண்டியர்களின்‌ ஈகரம்‌ ஆதலின்‌, இர்‌ 
நகரில்‌ நாம்‌ எங்கு இருப்பினும்‌ தீமை உண்டாகாது 
என்னும்‌ துணிவால்‌ இங்குப்‌ படுக்துக்கொண்டேன்‌ ” என்‌ 
றனன்‌. அம்மொழிகளைக்‌ கேட்ட அவ்விறைவன்‌, அம்‌ 
மறையவனை நோக்கி, “ அந்தணரே, நீர்‌ அண்பொருள்‌ 
.அற்கள்‌ பலவற்றைக்‌ கற்றுவல்ல புலமுடைீர்‌ என்பதை 
உம்முடைய மொழிகள்‌ ஈன்குணர்த்துகன்றன. அன்றி 
யும்‌ நீர்‌ உலகியலை உணர்ந்தவராகவும்‌ காணப்படுஇன்‌ தீர்‌. 
கீர்‌ கற்றுக்‌ கேட்டு அறிர்தவற்றுள்‌ ஈன்னெறிக்கு உய்ப்ப ' 


புத்தகம்‌] பெரியாழ்வார்‌ & 
தாகிய ஒரு சுலோகம்‌ கூறுவீர்‌” என்றனன்‌. அம்மறைய 
வன்‌ அம்மனனனுடைய சொற்களைக்‌ கேட்டு, “ இவர்‌ இக்‌ 
நகரில்‌ -உள்ளாரிற்‌ சிறக்தார்போலும்‌; இவர்‌ விழைந்து 
ஏற்கத்‌ தக்கது ஒன்றினை மாம்‌ இவர்பால்‌ கூறுதல்‌ வேண்‌ 
டும்‌? என்று தனக்குள்‌ கருதிக்கொண்டு, “ மழை கால 
மாகிய சான்கு மாதங்களுக்கு வேண்டும்‌ பொருள்‌ களை 
எஞ்சிய எட்டு மாதங்களில்‌ சேர்த்துக்கொள்‌ எவேண்டுவ து 
போலவும்‌, இராச்காலங்களுக்கு வேண்டிய பொருள்களை ப்‌ 
பகற்காலங்களில்‌ தேடிக்கொள்ள வேண்டுவது போலவும்‌, 
முதுமைப்‌ பருவத்துக்கு வேண்டிய பொருள்களைக்‌ காளைப்‌ 
பருவத்தில்‌ ஈட்டிக்கொள்ள வேண்டுவது போலவும்‌, மறு 
மையில்‌ வீட்டின்பப்பேற்றை எய்துதற்குரிய உண்மைப்‌ 
பொருள்‌ அறிவை, ஒருவன்‌ இப்பிறப்பிலேயே பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டூம”” என்னும்‌ பொருள்‌ அமைந்த சுலோகக்‌ 
தினக்‌ கூறினன்‌. ௮ம்‌ மன்னர்‌ மன்னன்‌ தென்மொழி 
வட மொழி நூற்கள்‌ பலவற்றையும்‌ நன்கு கற்றுணர்ந்த 
வன்‌ ஆதலின்‌, அச்சுலோகத்தின்‌ பொருளை நன்குணர்ந்து 
சொண்டு, (அந்தோ சாம்‌இதுகாறும்‌, வென்‌ றியே வேண்டி 
வீழ்பொருட்‌ கிரங்க, வேற்சணார்‌ கலவியே கருதித்‌, இரிர்‌ 
தோமே அன்லி, அற்தமில்‌ இன்பத்து அழிவில்‌ வீட்டை 
எய்துதற்கு உரிய உண்மைப்‌ பொருள்‌ அறிவை ஒரு 
சிறிதும்‌ ஆய்ந்து பெறாமல்‌, நம்முடைய வாழ்நாட்களை 
வீழ்‌ நாட்களாகும்படி கழித்துவிட்டோமே ! ஈம்‌ மதியின்‌ 
திறம்‌ இருந்தவாறு என்னே !'? என்று தனக்குள்‌ எண்ணி, 
அதற்காகப்‌ பெரிதும்‌ இரங்கிக்‌ தான்‌ வேர்தன்‌ என்பதை 
யும்‌, தான்‌ அங்கு வந்த காரணத்தையும்‌ ௮ம்மறையவனுக்‌ 
குக்‌ கூறி, அவ்‌ வர்தணனை அரண்மனைக்கு அழைத்துச்‌ 
சென்று, தக்கதோர்‌ இடத்தில்‌ இருக்கச்‌ செய்து, அவனுக்‌ 
குப்‌ பலவகை உபசாரங்களைப்‌ புரிந்த, “£ மறை முனிவ 


10 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


நீ இங்கு வந்தருளப்‌ பெற்றேன்‌. அதனால்‌ பிறவிப்‌ பெருங்‌ 
கடலைக்‌ கடத்தற்குரிய புணையைப்‌ பெறும்‌ உறுதியுற்‌ 
றேன்‌ ? என்று கூறிச்‌ சில ராட்கள்‌ அ௮ம்மறையவனைத்‌ 
தன்னுடன்‌ இருத்திக்கொண்டு, பின்பு அவனுக்குப்‌ 
பொன்‌ மணி முதலிய பொருள்களை அளித்து, அவனை 
வணங்கிச்‌ சேஅவில்‌ நீராடுதற்கு அனுப்பினன்‌. 

பின்பு வல்லபதேவன்‌ என்னும்‌ அவ்வேர்தர்பிரான்‌, 
“ராம்‌ உண்மைப்‌ பொருள்‌ உணர்வைப்‌ பெறுதற்குரிய 
வழி யாது?” என்று ஆய்ந்துகொண்டிருந்தனன்‌. அப்‌ 
போது செல்வரம்பி என்னும்‌ புரோஇிதர்‌ அம்மன்னன்‌ 
பால்‌ வந்தனர்‌. அவர்‌ வேதங்களையும்‌ வேதாங்கங்களை யும்‌ 
பற்றும்‌ பல நால்களையம்‌ நன்றாய்க்‌ கற்றுணர்ந்தவர்‌. திரு 
மாமகள்‌ நாதன்‌ திருவடிக்‌ கமலங்கள்‌ எப்பொழுதும்‌ தம்‌ 
உள்ளத்தடத்துப்‌ பொலிந்து விளங்கப்பெற்றவர்‌. வேர்‌ 
தன்‌ அவரை வணகங்டிச்‌ இறந்ததோர்‌ ஆசனம்‌ அளித்து, 
அவரை வீற்றிருக்கச்‌ செய்து, பின்‌ அவரை நோக்க), 
“அடிகாள்‌ , அற்தமில்‌ இன்பத்தை எவ்வாறு பெறுதலாம்‌?”, 
என்று கேட்டனன்‌. . அவர்‌, வேத முதலிய அரிய நால்‌ 
களை நன்குணர்ந்த வித்துவான்‌ களை த்‌ திரட்டி, வேத முடி 
வாகிய பரம்பொருள்‌ இன்னது எனபதை நிச்சயித்து, 
அவவழியாலே பெறுதலாம்‌ என்றருளினர்‌. மன்னன்‌, 
“ அங்ஙனமே செய்யக்கடவேன்‌,' என்று கூறித்‌, தன்‌ 
அரியணைக்கு முன்‌ இடத்தில்‌ ஒரு தோரணக்‌ கம்பத்தை 
நட்டுக்‌, சிழிச்‌ சரையிலே பெரும்பொற்குவியலை இட்டு, 
அப்பொற்கிழியை அக்கம்பத்திலே கட்டித்‌ தொங்கவிட்டு, 
யார்‌ தாங்கள்‌ கூறும்‌ உண்மைப்பொருள்‌ நிச்சயத்தாலே 
இப்‌ பொற்கிழி தானே அறுந்து விழும்படி செய்கின்ற 
னரோ, அவருக்கு இப்பொற்குழி உரியதாம்‌,”? என்று 
கூறி; அதனை அந்நகரில்‌ உள்ள வித்தூவான்களுக்குப்‌ 


புத்தகம்‌ | பெரியாழ்வார்‌ Ll 


பறையறைந்து தெரிவிக்கச்‌ செய்து, மற்றை இடங்களில்‌ 
உள்ள வித்துவான்‌ களுக்குர்‌ தூதர்களால்‌ தெரிவித்தனன்‌. 
அதனை அறிந்தவுடன்‌ நன்கு கற்றுணர்ந்த பல சமய 
வித்துவான்‌ களும்‌ அரசவை வந்து திரண்டு, முடி பொருள்‌ 
இன்னது என விளக்கும்‌ பொருட்டு அவையில்‌ உள்ளார்‌ 
கேட்டு மகிழும்படி சொல்மாரி பொழியலானார்கள்‌. இங்‌ 
சனம்‌ பல நாட்கள்‌ வித்துவான்௧ளின்‌ சொற்பொழிவு 
கள்‌ நிகழலாயின. ஆயினும்‌, எவர்‌ சொற்பொழிவினாலும்‌ 
அப்‌ பொற்கிழி அதறுபடவில்லை. அப்போது திருமகள்‌ 
நாதன்‌ உண்மையை . உலசனர்க்கு விட்டுசித்தரால்‌ 
உணர்த்துதல்‌ வேண்டும்‌ என்று திருவுளங்கொண்டு, ஒரு. 
நாள்‌ இரவில்‌ அவருடைய கனவில்‌ தோன்றி, அன்‌ 
பனே, நீ பாண்டியன்‌ அவைக்குச்‌ சென்று, அவனாலே 
தகோரணச்‌ சும்பத்திலே கட்டித்‌ தொங்கவிடப்பட்டுள்ள 
பொற்கிழியை அறுத்துக்கொண்டு வருவாயாக,” என்‌ 
நருளினன்‌. விட்டுசித்தர்‌ அப்பெருமானுடைய திருவடி. 
மலர்கள்‌ தம்‌ முடியில்‌ பொருந்த வணங்கி நின்று, “எம்‌ 
பெருமானே, ௮ஃது அமரவோர்‌ அங்கம்‌ ஆறும்‌ வேத: 
மோர்‌ நான்கும்‌ ஒதி உணர்ர்தவர்களுள்‌ தலைவராயுள்ளவர்‌ 
கொள்ளும்படி. அமைக்கப்பட்டிருப்பதன்றோ? கையில்‌ 
ஏறிய களை கொட்டுத்‌ தழும்பையன்றி, நாவிலே மற்‌: 
ஐழும்பு சிறிதும்‌ ஏறப்பெறாத அடியேன்‌ சென்று அப்‌ 
பொற்கிழியை அறுத்துக்கொண்டு வருதல்‌ : எவ்வாறு 
இயலும்‌” என்று கூறினர்‌. திருமகள்சாதன்‌, “அஃது 
உன்னுடைய வயமானது அன்று; யாமே அதனைச்‌ செய்து 
முடி.க்கக்கடவேம்‌; நீ ிறிதும்‌ அஞ்சாமற்‌ செல்‌?! எண்‌ 
றருளினன்‌. பிறகு அப்பெருமான்‌ செல்வ நம்பியின்‌ கன 
வில்‌ தோன்றி க்க வருகையைப்‌ ர்‌ க்கல்‌ 
மறைந்தருளினன்‌. 


12 ஆழ்வார்கள்‌ வரலாறு (இரண்டாம்‌ 


பின்பு விட்டுசித்தர்‌ காலையில்‌ எழுந்து, “ எம்பெரு 
மான்‌ பணித்தருளியபடி. நாம்‌ அரசன்‌ அவைக்குச்‌ செல்‌ 
லக்கடவோம்‌. மற்றவை எம்பெருமான்‌ கடமை யாகும்‌”? 
என்று துணிவுகொண்டு காலைக்கடன்களை முடித்துக்‌ 
கொண்டு, பல்லக்கிலே இவர்ந்து, அரசவையின்‌ வாயிலை 
அணுகிப்‌, பல்லக்கினின்‌ ௮ம்‌ இறங்கித்‌, தமது வரவை அம்‌ 
மன்னர்‌ மன்னனுக்குத்‌ தெரிவிக்கும்படி வாயிற்‌ காவர்‌ 
களிடம்‌ கூறினர்‌. அவர்களுள்‌, இருவர்‌ சென்று, “வாம்க, 
எம்‌ அன்பிற்குரிய அரசரே, வில்லிபுத்தூரினின் மம்‌ 
விட்டுசித்தர்‌ என்னும்‌ திருப்பெயரினை உடைய பெரியார்‌ 
ஒருவர்‌ வர்திருக்கின்றனர்‌,” என்றனர்‌. செல்வநம்பி 
அவ்வேர்தர்‌ வேந்தன்‌ அருகிற்‌ சென்று, “வாழ்க வேந்தர்‌ 
வேர்தரே, இவர்கள்‌ கூறிய பெரியாரால்‌ தங்கள்‌ விழைவு 
முற்றுறும்‌, என்று நம்புகின்றேன்‌. அவரை நாம்‌ எதிர்‌ 
கொண்டு அழைத்தல்‌ தகுதியாம்‌ என்று கருஅதின்றேன்‌?” 
என்றனர்‌. அதனைக்‌ கேட்ட அவ்வேர்தர்பிரான்‌, செல்வ 
ஈம்பியுடனும்‌ அவ்வாயிற்‌ காவலருடனும்‌ சென்று விட்டு 
- இத்தரைக்‌ கண்டனன்‌. அவரது முகமதியில்‌ அமைந்து 
விளங்கும்‌ அன்பு, அருள்‌, அடக்கம்‌ முதலிய அறாங்குணங்‌ 
களின்‌ ஒளி, அவரை வணங்குதல்‌ வேண்டும்‌ எனும்‌ எண்‌ 
ணம்‌ அம்மன்னர்பிரான்‌ மனத்தில்‌ தோன்றச்‌ செய்தது. 
அரசன்‌ உடனே அவரை வணங்கி நின்று, “ அருளிற்‌ 
சிறந்த பெரியிர்‌, தங்கள்‌ வாவினால்‌ என்‌ மனம்‌ மிக்க 
மகிழ்ச்சி யெய்திற்று. தங்கள்‌ வரவு எங்கட்கு ஈல்வரவு 
ஆகும்‌ என்று நான்‌ முற்றும்‌ நம்புகின்றேன்‌,” என்றனன்‌, 
செல்வசம்பியும்‌ அவரை வணங்கிப்‌ பல இனிய மொழிகளைக்‌ 
கூறினர்‌. பிறகு விட்டுசித்தர்‌ அம்மன்னர்‌ பிரானையும்‌ 
செல்வ ஈம்பியையும்‌ கோக்க, “ வாழ்க வேந்தர்‌ வேந்தரே, 
வாழ்க அன்பரே ; என்‌ வரவு உயர்வற உயர்‌ ஈலம்‌ உடைய 


புத்தகம்‌] பெரியாழ்வார்‌ 15 


வனாகிய இறைவன்‌ அருளால்‌ தங்கட்கு ஈல்வரவு ஆகும்‌ 
பேற்றைப்‌ பெறுவேனானால்‌, அஃது எனது முன்னைய: 
அருந்தவப்‌ பயனாக என்பால்‌ எய்தியது எனக்‌ கருஅதற்கு 
உரியதேயாகும்‌ ?' என்றருளினர்‌. பின்பு அவ்வரசர்‌ 
பிரானும்‌ செல்வாம்பியும்‌ அவரை அவைக்கு அழைத்துச்‌ , 
சென்று சிறந்ததோர்‌ ஆதனத்தில்‌ வீற்றிருக்கச்‌ செய்‌ 
தனர்‌, அப்போது அவ்வவையில்‌ இருந்த வித்துவான்‌ 
களுள்‌ ஒருவர்‌ விட்டுசித்தரைக்‌ கண்டு, “£ இவ்‌ விட்டுசித்‌ 
தனது பேதமை என்னே ! வேதங்களையும்‌ வேதங்களின்‌ 
அங்கங்களையும்‌ இனிது கற்று வல்லவர்களாகிய மிகப்‌ 
பெரிய வித்‌ வான்களால்‌ இன்னது என நிச்சயித்துக்‌ 
கூறுதற்கு அரிய பொருளை த்‌ தக்க கல்வி அறிவு சிறிதும்‌. 
இல்லாத நாமோ கூறுதற்கு உரியோம்‌, என்று எண்ணா 
மல்‌, புலமிக்கார்‌ நிறைந்‌ துள்ள இவ்வவையில்‌ அப்பொருளை 
நிச்சயித்துக்‌ கூற உறுதிகொண்டு வந்த இவனது நெஞ்சத்‌: 
துணிவுதான்‌ என்னே ?' என்று கூறினர்‌. மற்ொருவர்‌,. 
“அன்பரே, குழுட்டுக்கண்‌ இருட்டைக்‌ கண்டு அஞ்சுமோ? 
கலையறிவாயெ ஒளியைப்‌ பெற்றறியாத இவனது அகக்‌ 
கண்ணுக்குத்‌ தன்னைப்‌ போன்றார்‌, கற்றார்‌ அவையிற்‌: 
சென்று ஒன்றைக்‌ கூறுதலால்‌ எய்தும்‌ ௮வமதிப்பாகிய 
இருட்டைக்‌ கண்டு அஞ்சுதல்‌ எப்படி. உண்டாகும்‌,” 
என்றனர்‌. 
மற்றொருவர்‌, “* இளங்குழவி சுடர்‌ விளக்கைக்‌ தன்‌ 
சையால்‌ பற்றத்‌ துணிவதுபோல்‌ கலையறிவின்மையால்‌ 
இவன்‌ இங்குத்‌ துணிந்து வந்தனன்‌; இஃது ஓர்‌ வியப்பான 
செயல்‌ ஆகாது, அமும்புலச்‌ செல்வர்கள்‌ ஆதிய இவ்‌ 
வேர்தர்பிரானும்‌ செல்வ நம்பியும்‌ கலையறிவு சிறிதும்‌ இல்‌: 
லா தவனாயெ இவனையும்‌ நன்கு மதித்து, இங்கு அழைத்து 
வந்து, இறந்த ஆதனம்‌ அளித்து உபசரித்தமையே மிக்க 


14 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


அியப்புடையதாகும்‌ '” என்றனர்‌. மற்றொருவர்‌, ** இவன்‌ 
சிறிதும்‌ கலையறிவு இல்லாதவன்‌ என்பதை இவர்கள்‌ அறி 
யார்கள்‌ போலும்‌; அறிந்திருப்பின்‌ நல்லியல்‌ அறிஞர்‌ 
கள்‌ ஆகிய இவர்கள்‌ இப்பேதை மதிக்கு இங்கனம்‌ இறப்புச்‌ 
செய்திரார்கள்‌,? என்றனர்‌. : இங்கனம்‌ இவர்கள்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கையில்‌, செல்வரம்பி என்பவர்‌ அம்மன்னர்‌ 
மன்னன்‌ குறிப்பின்படி விட்டுசித்தரை நோக்கி, “: அருட்‌ 
குணப்‌ பெரியீர்‌, தாங்கள்‌ வேத முடிவாயுள்‌ ள உண்மைப்‌ 
பொருளை நிச்சயித்துக்‌ கூறி. யருளுதல்வேண்டும்‌,” என்‌ 
றனர்‌, *: நாம்‌ கலையறிவு சிறிதும்‌ இல்லாதேம்‌?” என்று! 
எண்ணிக்கொண்டிருந்தவசாகிய அவருக்கு அப்போது 
திருமகள்‌ நாதன்‌ அருளால்‌ வேதங்கள்‌, வேதாந்தங்கள்‌ 
முதலிய அரும்பொருள்‌ .நால்களும்‌, அவற்றால்‌ அறிய 
வேண்டிய உண்மைப்‌ பொருளும்‌ உள்ளங்கை நெல்லிச்‌ 
கனிபோல்‌ ஈன்கு விளங்குவன: ஆயின. ஆதலின்‌, அவர்‌ 
மேகங்கள்‌ பொருந்தித்‌ தவழும்‌ பெருவரையின்‌ முழையில்‌ 
இடந்துறங்கும்‌ சிறந்‌ ததாகிய சிங்கம்‌ அறிவுற்றுக்‌ கண்கள்‌ 
விழித்து வன்மையாக நிமிர்ந்து காற்புறறும்‌ நோக்கிப்‌ 
புறப்பட்டு வருதல்‌ போலப்‌ பெருமிதத்துடன்‌ எழுந்து, 
அவையின்‌ இடையில்‌ வந்து. நின்னு, அவையினருக்கு 
வணக்கம்‌ கூறிப்‌ பின்‌ சேட்டாரைப்‌ பிணிக்கத்‌ தக்கனவும்‌ 
கேளாதார்‌ விரும்பத்தக்‌ கனவுமாகிய விழுப்பொருளை 
யாவரும்‌ விரும்பி ஏற்கும்படி இனிது விளக்டிக்‌ கூறினர்‌. 
உடனே, பொற்கிழி கட்டியுள்ள கம்பம்‌ ௮ப்பொற்கிழி 
இவருக்கு அருகு வர வளையலாயிற்று, உடனே விட்டு 
சித்தர்‌ அப்பொற்கழியை அஅத்துக்கொண்டனர்‌. அவ்‌ 
வேந்தர்பிரானும்‌ செல்வரம்பியும்‌ களிப்பெனுங்‌ கடலில்‌ 
. மழ்கிவிட்‌டு, சித்தருடைய திருவடித்‌ தாமரைகள்‌ தங்கள்‌ 
முடிமலர்கள்‌ ஆகும்படி அவரை வணங்கினர்‌. அம்மன்னர்‌ 


புத்தகம்‌] பெரியாழ்வார்‌ - 15 


மன்னன்‌, விட்டு டுத்தரை நோக்கித்‌, * இருமகள்‌ காதன்‌ 
திருவருளுக்கு உறையுளாகிய பெரியீர்‌,”” இங்குத்‌ தாங்கள்‌ 
தங்கள்‌ இயல்பாகய அருளால்‌ வந்து, இவ்வவையில்‌ உள்‌ 
ளார்‌ உவந்து ஏற்காம்படியாகவும்‌, உலகம்‌ உய்யும்படியாக 
வும்‌ உண்மைப்‌ பொருளை விளக்க முறக்‌ கூறி, அடியேன்‌ 
கொண்ட ஜயத்தினை ஒழித்து, அடியேனையும்‌ ஆட்கொண் 
டருளினீர்‌. ஈறில்லதாஇய பேரின்பப்‌ பேற்றை யளித்‌ 
தருளிய தங்கட்கு மின்னின்‌ நிலையில்லதாயெ யாக்கையை 
யும்‌ நிலையற்ற செல்வத்தையும்‌ பெற்றுள்ள அடியேன்‌ 
அன்பைத்‌ தங்கள்‌ திருவடிகளில்‌ அருச்சனை மலர்களாகச்‌ 
சேர்ப்பது அன்றிச்‌ செய்யத்தக்க கைமமாறு பிறி 
அளதோ ? கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாரிமாட்‌. 
டென்னாற்றுங்‌ கொல்லோ உலகு?” என்று விட்டுத்‌ 
தரைப்‌ பலவாறு பாராட்டிக்‌ கூறினன்‌. 


விட்டுசித்தர்‌ “அன்புக்கும்‌ அருளுக்கும்‌ உறைவிட 
மாகிய மனமுடைய வேக்தரே, எம்பெருமான்‌ அறிவற்ற 
வனாகிய அடியேனை , உண்மை அறிவுடையவனாகச்‌ செய்‌ 
தருளினன்‌. அதற்குத்‌ தங்களுக்கு உளதாகிய ஐயமே 
காரணமாகும்‌. உயிர்கள்‌ எம்பெருமான்‌ திருவருளைப்‌: 
பெறுதற்கு அவனது திருமார்பில்‌, அகலகலெலேன்‌ இறை 
யும்‌ என்றுறையும்‌ அலர்மேல்‌ மங்கை காரணமானவளாய்‌ 
முன்னிற்றல்‌ போல, அப்பிராட்டியின்‌ தருவருட்கு இருப்‌ 
பிடமாய்‌ விளங்கும்‌ தாங்கள்‌ எம்பெருமானுடைய திரு 
வருளை அடியேன்‌ பெறுதற்குக்‌ காரணமானவர்களாய்‌ 
முன்னின்‌ நீர்கள்‌. ஆதலின்‌, யான்‌ தங்கட்கு என்றும்‌ கட 
மைப்பட்டவனாகி யிருக்கிறேன்‌. தங்கட்கு ஞானச்‌ செல்‌ 
வமும்‌ மற்றைச்‌ செல்வங்களும்‌ மன்னிப்பொலிந்து விளங்கு 


வனவாக,” என்னு வாழ்த்தினர்‌. 


16 - ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


செல்வசம்பி, “* அருட்குணப்‌ பெரியீர்‌, இவ்வேந்தர்‌ 
வேர்தாது ஐயம்‌ தங்கள்‌ திருவருளினாலேதான்‌ நீங்கும்‌ 
என்னும்‌ கருத்து, எம்பெருமான்‌ அருளால்‌ அடியேன்‌ 
மனத்தில்‌ தோன்றி கில்கொண்டது. தாங்கள்‌ இங்கு 
வந்து அதனை உண்மையுடையதாகவே செய்தருளினீர்‌ 
கள்‌? என்று விட்டுசித்தரைப்‌ பாராட்டி யுரைத்தனர்‌. 

அவ்வவையில்‌ இருந்த வித்துவான்கள்‌ பெருவியப்‌ 
பெய்தி, ஒருவசை யொருவர்‌ திசைப்புற்று கோக்கலா 
யினர்‌. அவர்களுள்‌ ஒருவா மற்றவர்களை நோக்கி, “£ அறி 
விற்‌ இறந்த மறையவர்களே, என்னே இவ்‌ விட்டுசித்தன்‌ 
தன்மை இருந்தபடி. சிறு புன்‌ குட்டையானது பெரு 
வெள்ளங்‌ கொண்ட மிகப்‌ பெரியதோர்‌ ஆறாய்ப்‌ பெருகிப்‌ 
பாய்ர்தத போலிருக்கின்றதே”” என்றனர்‌. 

மற்றொருவர்‌ “வேத காவர்களே, மேலே சாம்பல்‌ 
பூத்திருக்கும்‌ நெருப்பைர்‌ சாம்பல்‌ என்றே, கருதுவார்‌ 
போல, இவ்‌ விட்டுசித்தர்‌ தக்கார்பாற்‌ சென்று கற்காத 
வர்‌ என்பது சொண்டு, இவரை அறிவற்றவர்‌ என்றே நாம்‌ 
கருதியிருந்தோம்‌. உடன்மிசை உயிரெனக்‌ கரந்தெங்கும்‌ 
பாந்துளனாகதிய இறைவனுடைய திருவருளைப்‌ பெற்றுள்ள 
இச்‌ சீரியர்‌, இங்கனம்‌ உண்மைப்‌ பொருளை யாவரும்‌ 
உணர உரைத்ததில்‌ வியப்பொன்‌ அம்‌ இல்லை. இவர்‌ அவ்‌ 
ளிறைவனுடைய திருவருளைப்‌ பெறுதற்குக்‌ காரணமாகிய 
இவருடைய அருர்தவமே வியப்புக்கு உரியதாகும்‌. 
இவரை அவன்‌ இவன்‌ என்னாது வணங்கிப்‌ போற்றுதடே 
தகுதியாகும்‌; வம்மின்‌; வணங்கிப்‌ போற்றுவம்‌,” என்றனர்‌, 
உடனே, அம்மறைவாணர்‌ யாவரும்‌ 'அவா உரைத்தன 
வற்றை முழுதும்‌ ஒப்புக்கொண்டு, அவருடன்‌ சென்று, 
விட்டுசித்தருடைய இருவடிகளில்‌ தங்கள்‌ முடிகள்‌ பட 
வணங்கி நின்ற, விட்டு சித்தரை நோக்க, கற்றாருட்‌ கற்றார்‌ 


புத்தகம்‌ | பெரியாழ்வார்‌ 1 


எனப்படுதற்கு உரிய பெரியீர்‌.! பல நூல்களையும்‌ கற்றத 
னால்‌ ஆகிய செருக்கினால்‌ பொய்ந்நின்ற ஞானம்‌ உடைய 
வர்களாயெ எங்களை நாங்கள்‌ மெய்க்கின்ற ஞானம்‌ உடைய 
வர்களாக மதித்துக்கொண்டு உலக ஈாயகனாகிய இறைவ 
னுடைய திருவருளால்‌ மெய்ர்கின்ற ஞானம்‌ பெற்றுள்ள 
தங்களை அறிவற்றவரென எண்ணிப்‌ பலவாறு இழித்துப்‌ 
பேசினோம்‌. அங்ஙனம்‌ பேசிய எங்கள்‌ குற்றத்தை மன்‌ 


?? என்றுவேண்டி. 


னித்து எங்கட்கு அருள்‌ புரி தல்வேண்டும்‌, 
னார்கள்‌. விட்டுசித்தர்‌, “*“கற்பன கசடறக்‌ கற்ற அறிஞர்‌ 
களே! தங்களைப்போன்ற ஈல்லறிவாளர்களின்‌ சேர்க்கையே 
என்னை எம்பெருமான்‌ திருவருளைப்‌ பெறுதற்கு உரியவ 
கும்படி செய்தது. ஆதலின்‌, தாங்கள்‌ என்னால்‌ என்றும்‌ 
விரும்பப்படதேற்கு உரிமீர்களே அன்றி, எவ்வகையா லும்‌ 
வெறுக்கப்பததேற்கு உரியிர்கள்‌ அல்லீர்‌. தங்கள்‌ ஈலம்‌ 
வாழ்க !”” என்றருளினர்‌. 


அரசன்‌ கட்டளையினால்‌ அர்கா மாடங்கள்‌ தோறும்‌ 
கொடிகளை ஏற்றித்‌, தோரணக்கம்பங்கள்‌ நாட்டி, மலர்மாலை 
களைக்கட்டித்‌ தொங்கவிட்டுப்‌, பலவகையாகிய அலங்கா ரன்‌ 
கள்‌ செய்யப்பட்டன. அரசர்பிரான்‌ விட்டுசித்தருக்குப்‌ 
பட்டர்பிரான்‌ என்னும்‌ பட்டம்‌ அளித்த, அவரைத்‌ தனது 
பட்டத்து யானையின்மீது ஏற்றுவித்துத்‌, தன்னுடைய 
“அமைச்சர்களும்‌ படைத்தலைவர்கள்‌ முதலியவர்களும்‌ அவ்‌ 
யானையைப்‌ புடைசூழ்ந்‌ த: வரவும்‌, சிலர்‌ இருமருங்கினும்‌ 
அருந்து சாமரைகள்‌ வீசவும்‌, பல மறையவர்கள்‌ வேத 
“மந்திரங்களை ஓதி வாழ்த்தவும்‌, தான்‌ உடனிருந்து உலாவச்‌ 
செய்தனன்‌. முரசங்கள்‌ இடியென முழங்க ; தோற்‌ 
்‌ கருவி, அணைக்கருவி, ஈரம்புக்கருவி, கஞ்சக்கருவி என்னும்‌ 
கருவிகள்‌ ஒலித்தன. கட்டியங்கூறுவோர்‌, “ மெய்க்காவலர்‌ 
வந்தார்‌ ; வேண்டிய வேதங்கள்‌ ஓதி விரைந்து கிழியறுத்த 
அ. வ.-17--2 


18 ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


பட்டர்பிரானார்‌ வந்தார்‌,” என்று விருது கூறிக்கொண்டு 
முன்னே சென்றார்கள்‌; கடலின்‌ முழக்கம்‌ புல்லிது என்னும்‌ 
படி. மக்கள்‌ பேராரவாரம்‌ செய்தார்கள்‌. அன்ன அந்நகரில்‌ 
செய்த அலங்காரங்களுக்கும்‌ மகிழ்வோடுகூடிய ஆரவாரங்‌ 
களுக்கும்‌ இவ்விந்திய காட்டின்‌ தலைககரில்‌ 1947-ம்‌ 
ஆண்டு, ஆசஸ்டுத்திங்கள்‌ 14-ம்‌ நாள்‌ இரவு பன்னிரண்டு 
மணிக்கு ஆங்கிலர்‌ இந்தியருக்கு அதிகாரம்‌ மாற்றித்தரும்‌ 
சடங்கு கடந்தபின்‌ மறுகாளாகய 15-ம்‌ தேதி இவ்விந்திய 
மக்கள்‌ இந்தியகாடு முழுதினும்‌ செய்த அலங்கா ரங்களையும்‌ 
ஆலா சங்களையும்‌ ஒப்புக்‌ கூறலாகுமே யன்றிப்‌ பிறிது ஒன்‌ 
நினையும்‌ ஒப்புக்‌ கூறலாகாது. 

இத்தகைய இறப்புக்களுடன்‌ விட்டுசித்தர்‌ உலா வர 
லானார்‌. அப்போது கலையீதிவிலே தேர்வுற்றுப்‌ பல சிறப்‌ 
புக்களைப்‌ பெற்று வரும்‌ தம்‌ மக்களைக்காண ௪ திர்சொண்டு 
வரும்‌ பெற்றோரைப்போலத்‌ க்கள்‌ தன்‌ இடையில்‌ 
மின்னற்கொடி விளங்கி ஒவிரவும்‌, உடுக்கூட்டங்கள்‌ புடை 
சூழ்ந்‌ துவரவும்‌, கருமாமுகில்‌ எழில்மிக்க வரையின்மீது 
இவர்ந்து வருதல்போலத்‌ திருமகள்‌ மார்பில்‌ பொலிந்து 
விளங்கவும்‌,* அரன்‌, அயன்‌, இந்திரன்‌ முதலிய தேவர்கள்‌ 
ம்‌ த வரவும்‌, கருடன்மீது இவர்க்துவற்து, விட்டு 
சித்தருக்கும்‌ அவ்வரசன்‌ முதலியவர்களுக்கும்‌ காட்சியளித்‌ 
தருளினன்‌. பட்டர்பிரானார்‌ ௮ப்பேரருளாளனைக்‌ கண்ட 
ஏடன்‌, அவன்‌ முதலும்‌ ஈறும்‌ இல்லாதவன்‌; உயர்வற வுயர்‌ : 
நலம்‌ உடையவன்‌; அயர்வறுமமரர்கள்‌ அதிபதி; திடவிசும்‌ 
பெரிவளி நீர்கிலம்‌ இவை மிசைப்‌ படர்பொருள்‌ முழுவதும்‌, 
அயவை அ௮அவைதொறும்‌, உடன்மிசை உயிர்‌ எனக்‌ கர்‌ 
£௯ எ ஜஇளர்ந்த பிரமன்‌ சிவணிக்திரன்‌ விண்ணவர்‌ சூழ்‌" 

ஆராயி ரப்படிகுரு பரம்பராப்‌ ப்ரபாவம்‌ 


“சுரர்‌ முனிவர்‌ பிரமன்‌ மதிசூடி கூழ்‌ 3 
அரிசமயதீபம்‌, பட்டகாதச்‌ சருக்கம்‌, ௪௪. 25. 


புத்தக ம்‌] பெரியாழ்வார்‌ 19 


தெங்கும்‌ பரர்திருப்பவன்‌ ; வேண்டுதல்‌ வேண்டாமை 
இலாதவன்‌ என்பவற்றையும்‌ தம்மையும்‌ மறந்து, 
“்‌ இறுகா லையிலா நிலையோ திரியா 
குறுகா நெடுகா குணம்வே நுபடா 
உறுகால்‌ இளர்பூ தமெலாம்‌ உடனும்‌ ” 
மறுகா நிலையாகிய பரந்தாமத்தில்‌ இத்தரும்‌ முத்தரும்‌ 
சேவிக்க விளங்கும்‌ இப்பரம்பொருள்‌, நிலையற்றதும்‌ அறத்‌ 
தொழில்‌ உடையாரை அழிக்கவெண்ணும்‌ மறத்தொழிலை 
யுடையார்‌ மிக்கிருக்கப்பெற்ற தும்‌ ஆகிய இவ்லிருள்‌ தருமா 
ஞாலத்துப்‌ பலரும்‌ காண வெளிப்போந்திருக்கன்‌ றதே ! 
இப்பொருளின்‌ எழில்‌ முதலியவற்றிற்கு என்ன தீங்கு 
வருமோ என்னும்‌ ஐயம்‌ மீக்கூர்ர்தவராய்த்‌, தாம்‌ இவர்ந்‌ 
துள்ள யானையின்‌ கழுத்திலுள்ள மணியையே தாளமாகக்‌ 
கொண்டு, *இப்பொருளின்‌ எழில்‌ முதலியன, ஒரு தீங்கும்‌ 
ரேரப்பெறாமல்‌ நிலையாய்ப்‌ பொலிவுறல்‌ வேண்டும்‌,” என்று 
அன்பின்மிகுதியினால்‌ பல்லாண்டு பாடி வாழ்த்‌ துவராயினர்‌. 
அங்ஙனம்‌ அவர்‌ பாடிய பாசுரங்களுட்‌ வற்றை அடியிற்‌ 
காண்க. 
தறன்‌ வேண்சேந்துறை 
பல்லாண்டு பல்லாண்டு பல்லா யிரத்தாண்டு 
பலகோடி அராயிரம்‌ 
மல்லாண்ட திண்டோள்‌ மணிவண்ணா 
உன்சேவடி செவ்வி திருக்காப்பு. 
அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 


வாழாட்‌ பட்டுநின்‌ நீருள்ளீ ரேல்வர் க 
மண்ணும்‌ மணமுமம்கொண்மின்‌ 
கூழாட்‌ பட்டுநின்‌ நீர்களை யெங்கள்‌ 
்‌  குழுவினில்‌ புகுதலொட்டோம்‌ 
ஏழாட்‌ காலும்‌ பழிப்பிலோம்‌ நாங்கள்‌ 
இராக்கதர்‌ வாழிலங்கை 
பாழா ளாகப்‌ படைபொரு தானுக்குப்‌ 
்‌ பல்லாண்டு கூறுதுமே. 


௮0 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இ ரண டாம்‌ 


திருமாமகள்நா தன்‌ அப்‌ பாசுரங்களைக்‌ கேட்டு மழ்‌ 
வுடன்‌ மறைந்தருளினன்‌. பட்டர்பிரானார்‌ அவ்வேர்த 
னுக்கு அந்தமில்‌ இன்பத்து அழிவில்‌ வீட்டை எய்‌ அதற்‌ 
குரியனவற்றை நன்கு விளங்க உரைத்தருளினர்‌. அவ்‌ 
வேந்தர்பிரானும்‌ அவரையே தன்னரிய குரவராக விரும்‌ 
பிக்கொண்டு, அவர்‌ பணித்தருளிய நெறியில்‌ ஒழுகுவா 
னான்‌. 

பின்பு பட்டர்பிரானார்‌, அவ்வேர்தனிடமும்‌ செல்வ 
நம்பியினிடமும்‌ விடைபெற்றுக்கொண்டு, வில்லிபுத்தூரை 
யடைந்து, தாம்‌ கிழியறுத்‌ஆக்‌ கொணர்ந்த பொன்னை வட 
பெருங்‌ கோயிலின்கண்‌ எழுந்தருளியுள்ள திருமாமகள்‌ 
நாதனுக்கே ஆக்கிக்‌, கண்ணன து குழவிப்பருவத்தின்‌ அரிய 
விளையாட்டுகள்‌ முதலியவைகளையே பொருளாகக்கொண்டு, 
நரற்பத்துநான்கு தருமொழிசளை (பதிகங்களை)ப்‌ பாடி 
யருளினார்‌. இவற்றின்‌ மொத்தமாகிய பாசுரங்கள்‌ நானூற்று 
அறுபத்தொன்று ஆரும்‌. திருப்பல்லாண்டின்‌ பாசுரங்கள்‌ 
பன்னிரண்டு. ஆகப்‌ பாசுரங்கள்‌ நானூற்று எழுபத்து 
மூன்று ஆகும்‌. இவருடைய பாசுரங்கள்‌, பெரியாழ்வார்‌ 
திருமொழி என்னும்‌ பெயரால்‌ வழங்கப்பட்டு நாலாயிரத்‌ 
. இவ்விய பிரபந்தத்தின்‌ முதலில்‌ அமைக்கப்பட்டிருக்‌ 
இன்றன. அவற்றுள்‌, முதல்‌ திருமொழியின்‌ சில பாசுரங்‌ 
களை அடியிற்‌ காண்க. 

ட கலி விருத்தம்‌ 
வண்ண மாடங்கள்‌ குழ்திரறுச்‌ கோட்டிழாக்‌ 
கண்ணன்‌ கேசவன்‌ ஈம்பி பிறந்தினில்‌ 
எண்ணெய்‌ சுண்ணம்‌ எதிர்‌எதிர்‌ தூவிடக்‌ - 
கண்ணன்‌ முற்றம்‌ கலந்தள முயிற்றே. (A) 
கையும்‌ காலும்‌ நிமிர்த்துக்‌ கடாரமீர்‌ 
பைய ஆட்டிப்‌ பசுஞ்சிறு மஞ்சளால்‌ 


ஐய காவழித்‌ தாளுக்கஸ்‌ காச்திட 
வைய மேழுங்கண்‌ டாள்பிள்ளை வாயுளே. ்‌ (2) 


புத்தகம்‌ | பெரியாழ்வார்‌ 91 


பிறகு பட்டர்ஈாதர்‌ முன்போலவே வடபெருங்கோயி 
லில்‌ எழுந்தருளியுள்ள திருமாமகள்காதனுக்குத்‌ திரு 
மாலைத்‌ தொண்டு செய்து, உலகனருக்குப்‌ பேரின்பப்‌ 
பேற்றை எய்‌அதற்கு உரிய உறுதிமொழிகளைக்‌ கூறி, 
உலனெசை வாழ்வித்தருள்வாராயினர்‌. இவர்‌ திருமகள்‌ 
நாதனைப்‌ பல்லாண்டு பாடி. வாழ்த்தினமையின்‌ இவரைப்‌ 
பெரியாழ்வார்‌ என்று வைணவப்‌ பெரியார்கள்‌ கூற 
லானார்கள்‌. இவருடைய பாசுரங்கள்‌ தேனின்‌ சுவையின ; 
குழல்‌ புரை இசையின ; மலர்‌ நிகர்‌ பொலிவின ; ஆற்று 
நீர்‌ஒக்கும்‌ செலவின. 


பெரியாழ்வார்‌ அவதரித்த மாதமும்‌ நாளும்‌ 
நேரிசை வேண்பா 
இன்றைப்‌ பெருமை யறிந்திலையோ யேழைகெஞ்சே 
இன்றைக்கென்‌ ஏற்றம்‌ எனில்‌உரைக்கேன்‌--நன்றிபுனை 
்‌ பல்லாண்டு பாடியரம்‌ பட்டர்பிரான்‌ வர்துஇத்த 
நல்லானி யிற்சோதி நாள்‌. 
_—உபதேசரக்தினமாலை, பா. 16. 


வாழி திருநாமம்‌ 
எண்சீர்க்கமீநெடிலடி ஆசிரிய விநத்தம்‌ 
ஈல்லதிறாப்‌ பல்லாண்டு கான்மூன்றோன்‌ வாழியே 
கானூற்றறு பத்தொன்றும்‌ ஈமக்குரைத்தான்‌ வாழியே 
சொல்லரிய ஆனிதனிற்‌ சோதிவந்தான்‌ வாழியே 
தொடைகுடிக்‌ கொடுத்தவள்தன்‌ தொழுந்தமப்பன்‌ வாழியே 
செல்வரம்பி தன்னைப்போற்‌ சறப்புற்றான்‌ வாழியே 
சென்றுதிழி அறுத்துமால்‌ தெய்வமென்றான்‌ வாழியே 
வில்லிபுத்தூர்‌ ஈகரத்தை விளக்கினான்‌ வாழியே 
வேதியர்கோன்‌ பட்டர்பிரான்‌ மேதினியில்‌ வாழியே. 


௮. திருமழிசை ஆழ்வார்‌ 
தரவுகோச்சகக்‌ கலிப்பா 
தருச்சந்தப்‌ பொழில்தழுவும்‌ தாரணியின்‌ அயர்‌ தீரத்‌ 
திருச்சந்த விருத்தம்செய்‌ திருமதிசைப்‌ பரன்வரும்ஊர்‌ 

கருச்சக்தும்‌ காரிலும்‌ சமழ்கோங்கும்‌ மணம்நாறும்‌ 

திருச்சந்தத்‌ அடன்மருவு திருமழிசை வளம்பதியே. 
உலகம்‌ புகழும்‌ தமிழகத்தின்‌ பகுதிகளாயெ சேரநாடு, 
சோழநாடு, பாண்டியநாடு, தொண்டைநாடு என்னும்‌ 
நரடுகளுள்‌, ஒன்றாகிய தொண்டைநாடு, “தெண்ணீர்‌ வயல்‌ 
சொண்டை, ஈன்னாடு சான்றோ ருடைத்‌அ என்று ஒளவை 
யார்‌ கூறியபடி கல்விகேள்விகளிற்‌ இறந்த மதிநுட்பம்‌ 
வாய்ர்‌ தவர்களும்‌ அக்கல்வி கேள்விகளுக்கு ஏற்ப ௩ல்‌ 
லொழுக்கம்‌ வாய்ந்தவர்களும்‌ ஆயெ சான்றோர்களால்‌ 

அழகுற்று விளங்குவ தாகும்‌. 

்‌ இந்த சாட்டில்‌ மேகங்கள்‌ திருமகள்காதன்‌ கைச்‌ 
சங்கம்‌ என வானில்‌ வெண்ணிறம்‌ உற்று விளங்கிக்‌, கடலிற்‌ 
சென்று, ௮தன்‌ நீரை யுண்டு, அப்பெருமானுடைய திரு 
மேனியின்‌ : உருவம்கொண்டு மீண்டு, ஊழிஞுதல்வனாகிய 
அவனுடைய கையின்‌ ஆழிபோல்‌ மின்னி, அவன்‌ கைச்‌ 
சார்ங்கம்‌ என்னும்‌, வில்‌ சொரியும்‌ சரமழைபோல்‌ நீரைச்‌ 
சொரிதலால்‌, ஆற்றில்‌ பெருகி வரும்‌ வெள்ளம்‌, யாவரும்‌ 
அஞ்சும்படி வரும்‌ மதங்கொண்ட யானை யெனச்‌ செல்லும்‌. 
அம்மதகரியை அறிவின்‌ திறமிக்க பாகன்‌ தோட்டியினால்‌ 
மெல்ல அடக்கித்‌ தன்வயப்பட்டு அமைதியாகச்‌ செல்லச்‌ 
செய்தல்போல உழவர்கள்‌ அங்கங்குக்‌ கரைகளில்‌ இடும்‌ 
படல்களால்‌ ௮அவவெள்ளத்தின்‌ வேகத்தைப்‌ பையப்‌ பையத்‌ 
தணித்துத்‌ தம்வயப்படுத்தி, அமைதியாகச்‌ செல்லச்‌ செய்‌ 
வார்கள்‌. அப்பாகர்‌ கள்‌ அங்ஈனம்‌ அமைதியாகச்‌ செல்லும்‌ 


திருமழிசை ஆழ்வார்‌ 95 


யானையைத்‌ தாம்‌ கூறுவனவற்றைச்‌ செய்யும்படி. செய்தல்‌ 
போல, உழவர்கள்‌, அங்ஙனம்‌ அமைதியாகச்‌ செல்லும்‌ 
ஆற்றுவெள்ள த்தைக்‌ கால்களின்‌ வழியாக வயல்களிற்‌ 
பாயச்‌ செய்வார்கள்‌. பிறகு உழவர்கள்‌ நாள்‌ பார்த்துத்‌ 
திருமகளைப்‌ போற்றித்‌ தம்முடைய உழுதொழிலுக்கு உற்ற 
துணையா விளங்கும்‌ மேகங்கள்‌, கடல்‌ நீரைப்‌ பருகுதற்கு 
முன்‌ பெற்றிருக்கும்‌ உருவத்தினையும்‌ பருகியபின்‌ பெறும்‌ 
உருவத்தினையும்‌ யாவருக்கும்‌ காட்வொர்போல்‌ வெண்‌ 
ணிறம்‌ வாய்ந்த எருதுகளையும்‌ கருநிறம்‌ கொண்ட எருமை 
களையும்‌ பூட்டி வயல்களை உழுவார்கள்‌. குளங்களிலும்‌ 
ஓடைகளிலும்‌ குவளைப்போதுகள்‌ அவ்வுழவர்களின்‌ 
செயல்களைப்‌ புவிமகள்‌ ஈன்கு நோக்குதல்‌ போல மலர்ந்து 
பொலியும்‌. தாமரைப்போதுகள்‌ அவவுழவர்களின்‌ குன்‌ 
முத முயற்சியைக்‌ கண்டு பூதேவி அகமகிழ்ச்சியினால்‌ முக 
மலர்ந்து விளங்குவதுபோல மலர்ந்து விளங்கும்‌. அம்‌ 
மலர்கள்‌ தங்கள்‌ மனைவியர்களின்‌ கொங்கைகளையும்‌ கண்‌ 
களையும்‌ ஒத்து விளங்குதலின்‌, உழவர்கள்‌ அவற்றையே 
அன்புடன்‌ நோக்கி நிற்பார்கள்‌. அவர்கள்‌ உழும்‌ உழு 
படைச்‌ சால்களில்‌ தவழ்ந்து செல்லும்‌ சங்குகள்‌ ஈனும்‌ 
முத்துக்கள்‌, பூதேவி அவ்வுழவர்களின்‌ நிலையைக்‌ கண்டு 
புன்முஅவல்‌ புரி தலைப்போல ஒளிரும்‌. 

உழவர்கள்‌ விதைத்த விதைகள்‌ சங்கு ஈன்ற முத்துக்‌ 
களின்‌ இனம்‌ என்னு சொல்லும்படி முளைவிட்டுப்‌, பொன்‌ 
என இதழ்கள்‌ காட்டிப்‌, பவழம்‌ போலக்‌ கால்களை நீட்டி, 
மரகதம்போல இலைகளை விரித்து, நீலமணிகள்‌ ' போன்‌ 
றொளிரும்‌ நாற்றுக்களைத்‌ தோற்றுவிக்கும்‌. உழவர்கள்‌ 
அங்ஙனம்‌ தோன்றிய நாற்றுக்கள்‌, பக்குவம்‌ அடைச்‌ 
துள்ளமையை அறிந்து, அவற்றைப்‌ பறித்து நடுதற்‌ 
பொருட்டுக்‌ கழனிகளில்‌ சேது தோன்ற உழுஅ, அச்‌ 


24 ஆழ்வார்கள்‌ வரலாறு (இரண்டாம்‌ 


சேறுகளையும்‌ பக்குவப்படுத்தித்‌, இருமகளைப்‌ போற்றி 
அர்காற்றுக்களைப்‌ பறித்து எடுத்துப்‌, பல அரிகளாகக்‌ 
கட்டி, அவற்றை வெவ்வேறாக வைத்துப்‌, பின்பு சுமந்து 
சென்று வயல்களில்‌ ஈடுவார்கள்‌. ௮க்கனம்‌ ஈட்ட நாற்‌ - 
அக்கள்‌ வளர்ந்து, கருவுற்று, கருப்பம்கொண்ட பசும்‌ 
பாம்பின்‌ தோற்றத்தைக்‌ காட்டி, பகைவர்க்கு வணங்குதல்‌ 
இல்லாத வீரர்களைப்போலத்‌ தலைகிமிர்ந்து நின்‌ அ, தெளிந்த 
நாற்கல்வியை உடைய மாந்தரைப்போலத்‌ தலை வணங்கு, 
அண்மதியுடையான்‌ நாற்பொருள்போல ஒன்று பல 
ஆயிரமாகக்‌ காய்க்கும்‌. உழவர்கள்‌ அச்‌ செர்நெற்பயிர்‌ 
களை அணுத்துக்சொண்டுபோய்க்‌, களத்தில்‌ போராக 
அமைத்து, அப்போர்களை எருஅகளைக்கொண்டு சரித்துச்‌ 
அவைப்பிச்‌து, வைக்கோலை நீக்கி, நெற்களை அளந்த, 
தங்கள்‌ ஈலத்தினைக்‌ கருதாமல்‌ உலகம்‌ நலம்‌ உறுதலையே 
எண்ணி முயலும்‌ நற்குணப்‌ பெரியோர்கள்‌ மேன்மை 
போல மேலும்‌ மேலும்‌ உயர்ந்து விளங்கும்‌ பொலிகளாகக்‌ 
குவிப்பார்கள்‌. அங்கனம்‌ அமைத்த நெற்போரில்‌ ஆறில்‌ 
ஒரு பகுதியை அரசருக்குத்‌ இறையாக அளித்து, 
'மற்றையன கொண்டு சென்புலத்தார்‌ தெய்வம்‌ விருந்தினர்‌ 
சுற்றத்தார்‌ தாம்‌ என்னு சொல்லப்படும்‌ ஐந்திடத்தும்‌ 
செய்தற்குரிய அறங்களை வழுவாமல்‌ செய்து, செல்வர்‌ 
தழையப்பெற்று விளங்குவார்கள்‌. இந்த நாட்டில்‌ கைத்‌ 
தொழிலாற்‌ செய்யப்படும்‌ பொருள்களுள்‌ பல, கலங்கள்‌ 
பலவற்றின்‌ மூலமாகப்‌ பல ஈாகெளுக்கும்‌ அனுப்பப்படும்‌. 
இந்த நாட்டினருடைய செல்வமிகுதியைக்‌ கண்ட பிற 
சாட்டவர்கள்‌, ''உலகில்‌ செல்வத்தின்‌ மிக்கவர்களுக்கு 
மக்களால்‌ காணப்படாமல்‌ வானுலகில்‌ இருக்கும்‌ குபேர 
னைப்‌ புலவர்கள்‌ உவமையாகக்‌ கூறுவதைப்பார்க்கிலும்‌ 
இந்த நாட்டுச்‌ செல்வர்களை உவமையாகச்‌ கூறுதலே தகுதி 


புத்தகம்‌ | திருமழிசை ஆழ்வார்‌ 95 


யாகும்‌,” என்று உரைப்பார்கள்‌. இர்காட்டு வீரர்கள்‌ 
குடிகளுக்குப்‌ பிறரால்‌ துன்பம்‌ இறிதும்‌ அணுகாதபடி 
குடிகளைக்‌ காத்தலையே தங்கள்‌ வெற்றி யெனக்கொண்டு 
நாட்டினைக்‌ கண்ணிமை எனக்‌ காப்பார்கள்‌, இந்நாட்டில்‌, 
“£ பெருந்த டஙகண்‌ பிறைநுத லார்க்கெலாம்‌ 

பொருந்து செல்வமும்‌ சல்வியும்‌ பூத்தலால்‌ 

வருந்தி வர்தவர்ச்‌ தலும்‌ வைகலும்‌ 

விருந்து மன்றி விளைவன யாவையே ”. 


--(௧. ரா. காட்‌. செய்‌. 36) 


இந்நாட்டு வேந்தர்கள்‌ இந்காட்டு உயிர்களைஎல்லாம்‌ தம்‌ 
உயிர்போல ஓம்பி நிற்பவர்கள்‌. இந்நாட்டு அமைச்சர்கள்‌ 
உற்றது கொண்டு மேல்வர்துறுபொருள்‌ உணரும்‌ அறி 
வினர்‌ ; ஊழையும்‌ உப்பக்கம்‌ காணும்‌ பெற்றியர்‌ ; அரிய 
நூல்கள்‌ பல கற்ற மேன்மையர்‌ ; மானத்தை என்றும்‌ 
மதிக்கும்‌ நீர்மையர்‌. 

இந்நாட்டாசிரியர்‌ ஆறு, நீர்ப்பெருக்கற்று நடப்பார்‌ 
அடியைச்சுடும்‌ ௮ந்தானிலும்‌ ஊ ததக க்ஸ்‌ தன்‌ 
னருகுள்ள கயங்களா லும்‌ உலகை உண்பித்துச்‌, செழிக்கச்‌ 
செய்தல்போல வருவாய்‌ அற்அத்‌ தம்‌ ௮கத்தார்‌ வருந்தும்‌ 
படியான காலத்திலும்‌ உலகமக்களைக்‌ கலையமுது உண்‌ 
பித்து, அறிவிற்‌ இறந்து விளங்கச்‌ செய்வார்கள்‌. இந்ராட்‌ 
டரசர்களும்‌ செல்வர்களும்‌ மனைக்கு ஒளியினும்‌ விளக்கு 
களைக்‌ குறைவற நெய்பெய்து காப்பாரைப்போல அவ்‌ 
வருங்கலை ஆசிரியர்களை உற்றுழி உதவியும்‌ உ அபொருள்‌ 
கொடுத்தும்‌ குறையுறாதபடி காப்பார்கள்‌. 


திருமழிசை ஆழ்வார்‌ அவதாரம்‌ 
இங்கனம்‌ பல வளங்களும்‌ இனிதமைந்த இந்காட்டில்‌ 


. கடனுக்கு மேற்கில்‌ திருக்கச்‌சப்பதிக்குக்‌ கிழக்கில்‌ 


20 ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


திருமழிசை யென்னும்‌ பதி ஒன்ற உண்டு. அது, பூமிக்குக்‌ 
கனியின்‌ சிறந்த சாரம்போன்று விளங்குவது ஆதலின்‌, 
அதனை மசொரப்பதி என்றுங்‌ கூறுவர்‌. அவ்வூரில்‌ மறை 
ஓதுவார்‌ இடங்களும்‌, அருக்கமிழ்‌ நூல்களைக்‌ கற்பார்‌ கழகங்‌ 
களும்‌, எங்கும்‌ பொலிந்து விளங்கும்‌. அவ்வூரில்‌ விருந்‌ 
தினரை உபசரிப்பார்‌ ஒலியும்‌, வறியவர்கள்‌ தாம்‌ விரும்பிய 
வற்றைப்‌ பெற்ற மகிழ்ச்சியினால்‌ ஈந்தவர்சளை வாழ்த்தும்‌ 
வாழ்க்தொலியும்‌ எப்புறத்தும்‌ கேட்கும்‌. அதன்‌ இறப்‌ 
பைப்‌ பிரமதேவர்பால்‌ கேட்டறிந்த பார்க்கவர்‌ முதலிய 
லெ முனிவர்கள்‌ அப்பதியில்‌ வந்து தங்கித்‌ தவம்‌ புரியலாயி 
னர்‌. அவர்களுள்‌, பார்க்கவர்‌ என்னும்‌ முனிவர்‌ திருமகள்‌ 
நாதனைக்‌ குறித்துத்‌ இர்க்கசத்திரயாகம்‌ என்னும்‌ ஒரு 
யாகத்தைச்‌ செய்யலானார்‌. அப்போது அவருடைய 
மனைவியார்‌ கருவுற்றுப்‌ பன்னிரண்டு இங்கள்‌ கழித்துக்‌, 
கை கால்‌ முதலிய உறுப்புக்கள்‌ இல்லாத ஒரு பிண்டத்‌ 
தைப்‌ பெற்றனர்‌. பார்க்கவ முனிவரும்‌ அவர்‌ மனைவி 
யாரும்‌ மனம்‌ தளர்ந்து, அதனைப்‌ பிரம்புத்தூற்றின்‌ சீழ்‌ 
இட்டுச்‌ சென்றுவிட்டார்கள்‌. பிறகு ஆழியங்கையனாகிய 
பெருமான்‌ திருமாமகளுடன்‌ அங்கு வந்தருளி, அதனை 
அன்புடன்‌ நோக்கி, அருள்புரிந்து சென்றனன்‌. அதனால்‌, 
அப்பிண்டம்‌ எல்லா வுறுப்புக்களும்‌ அமையப்பெற்ற ஓர்‌ 
அழகிய இண்மகவாகி அழத்‌ தொடங்கியது. அப்போது 
பிரம்புத்தொழில்‌ புரிபவனாகிய திருவாளன்‌ என்பவன்‌, 
சேம்பு அறுத்தற்பொருட்டு அப்பிரம்புத்தூற்றின்‌ அருகில்‌ 
வத்து, குழந்தை அழும்‌ ஒலியைக்‌ கேட்டு, “அஃ .அ எங்கிருக்‌ 
கின்றது,” எனத்‌ தேடிச்‌ சென்று, அக்குழர்தையைக்‌ சுண்‌ 
டான்‌. கண்டு, “ என்னே ! இவ்வழகிய குழந்தை இங்குத்‌ 
தனியாக இருத்தற்குக்‌ காரணம்‌ யாது? இதன்‌ பெற்றோர்‌ 
கள்‌ இங்கு அருகில்‌ எவ்விடத்திலேனும்‌ இருக்கின்றார்களா 


ட்ட 


புத்தகம்‌] திருமழிசை ஆழ்வார்‌ 21 


பார்ப்போம்‌,” என்னு எண்ணி, நாற்புறத்தும்‌ சுற்றிக்‌ 
இரிந்து பார்த்தான்‌. அங்கு ஒருவருங்‌ காண்ப்பட்டிலர்‌ 
அவன்‌ மகப்பேறு இல்லாதவன்‌. ஆதலின்‌, “ ஈம்முடைய 
மகப்பேறு இல்லா க குறையைத்‌ தீர்க்கக்‌ கருதித்‌ திருமகள்‌ 
நாதனே இக்குழவியை நமக்களித்தருளினன்போலும்‌. 
இக்குழவி நாம்‌ முற்பிறப்பில்‌ செய்த அருந்தவப்பேறே 
யாகும்‌,” என்று எண்ணி, மிக்க ஆர்வத்தோடு இரு சைகளா 
அம்‌ அக்குழந்தையை யெடுத்து, முத்தமிட்டு, உச்சி 
மோந்து, மார்புடன்‌ அணைத்துப்‌, பிறவிக்குருடன்‌ கண்‌ 
பெற்றாற்போன்ற மகிழ்ச்சியை ௮டைந்து, தன்‌ மனைக்குச்‌ 
சென்று, தன்‌ மனைவியாகிய பங்கயச்செல்வியை அழைத்‌ அ, 
அம்மகவை அவள்‌ கையிற்‌ கொடுத்து, அது கிடைத்த 
வரலாற்றையும்‌ அவளிடம்‌ கூறினன்‌. 


அம்‌ நற்குண நங்கையும்‌, “ஆ ! இன்றே ஈம்முடைய 
குறை நீங்யெது ; இன்றே நாம்‌ ஈமது வாழ்க்கையின்‌ இன்‌ 
பத்தைப்‌ பெற்றவர்கள்‌ ஆயினோம்‌. இவ்வுலகில்‌ எவ்வளவு 
செல்வம்‌ உடையவர்களாய்‌ வாழ்ந்தாலும்‌ எவ்வளவு நீண்ட 
நாள்‌ வாழ்ந்தாலும்‌ *இன்னடில்‌ புக்களையம்‌ தாமரைக்‌ 
கைப்‌ பூகாறும்‌ செய்யவாய்‌ மக்களை * இல்லா தவர்‌ களுக்கு 
இன்பம்‌. உண்டாகுமோ? எம்பெருமான்‌ மது மனச்‌ 
துயசைத்‌  இ்ககறுளினன்‌ என்று கூறி, முத்தமளித் அ, 
அன்போடு மார்புடன்‌ அணை த்துக்கொண்டனள்‌. அக்‌ 
குழவியை அவள்‌ தானே பெற்றாள்‌ என்று கண்டார்‌ 
கூறும்படி. அவள்‌ மார்பில்‌ பால்‌ சுரந்தது. ஆயினும்‌, அப்‌ 
பாலை அம்மகவு உண்டிலது. அக்குழவி பல நாள்வரை 
யினும்‌ பாலுண்ணாமல்‌ இருத்தலைக்‌ கண்டு, திருவாளனும்‌ 
அவன்‌ மனைவியும்‌ மிகவும்‌ மனம்‌ வருந்தினார்கள்‌. அக்‌ 
குழவி பால்‌ உண்ணாமல்‌ இருந்தும்‌ உடல்‌ சிறிதும்‌ வாடுதல்‌ 
இன்றிப்‌ பொலிவுற்று விளங்கு தலைக்‌ கண்டு, அவ்விருவரும்‌ 


28 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


பெருவியப்பெய்தினார்கள்‌. இச்செய்தி அவ்வூர்‌ முழுதும்‌ 
பரவியது. அவ்வூரிலுள்ளார்‌ பலரும்‌ வந்து பார்த்து, 
“அ! இஃ்தொரு தெய்வக்குழவிபோலும்‌!' இக்குழவியின்‌ 
முகப்பொலிவு, இது தன்னைப்‌ பலரும்‌ வணங்குதற்குரிய 4) 
நிலையை எய்தும்‌ என்பதனை ஈன்கு விளக்குன்ற,!! ' 
என்று கூறலாயினர்‌. 


கணிகண்ணர்‌ அவதாரம்‌ 

திருமழிசையில்‌ உறைபவரும்‌, மகப்பேறு இல்லாத 
வரும்‌, திருமகள்கா தன்பால்‌ பேரன்பு உடையவரும்‌ ஆகிய 
ஒரு முதியவர்‌, அவ்வியப்பான செய்தியைக்‌ கேட்டு, அச்‌ 
குழவிக்குக்‌ கொடுக்கப்‌ பாலைக்‌ காய்ச்சி எடுத்‌ துக்கொண்டு 
வந்து, அம்மகவின்முன்‌ வைத்து, “ அரும்பெறல்‌ குழவி 
யின்‌ வடிவில்‌ எழுந்தருளியுள்ள பெரியீர்‌ ! இதனை ஏற்றரு 
ளல்வேண்டும்‌,”” என்று வேண்டி, அப்பாலை உண்பித்தார்‌. 
அக்குழவியும்‌ அதனை விரும்பி உண்டது. திருவாள 
னுடைய மனைவியாகிய பங்கயச்செல்வி, “ஆ! என்னே 
வியப்பு ! என்‌ மார்பில்‌ சுரந்துவந்த பாலைக்‌ குடிக்காமல்‌ 
இருந்த என்னருமைச்‌ செல்வனை இம்முதியார்‌, தாம்‌ 
கொண்டுவந்த பாலைக்‌ குடிக்கும்படி செய்து, எங்கள்‌ 
மனக்குறையைப்‌ போக்கியருளினார்‌. இவர்‌ அருந்தவச்‌ 
செல்வர்‌ போலும்‌. இவர்‌ இவ்வாறே நாள்தோறும்‌ பாலைக்‌ 
கொண்டுவரக்‌ ௮, நம்மருமைச்‌ செல்வனை உண்பிக்கின்‌ 
ஈலமாம்‌,” என்றெண்ணித்‌ தன்‌ கொழுஈனாகிய திருவாளனை 
நோக்கி, “என்‌ அன்பிற்குரியீர்‌! இம்முதியவர்‌ இதுவரை 
யினும்‌ பால்‌ குடிக்காமல்‌ இருந்த நம்முடைய அருமைச்‌ 
செல்வனைத்‌ தாம்‌ கொண்டுவந்த பாலைக்‌ குடிக்கச்செய்‌ 
தனர்‌. இவர்‌ ஓர்‌ அருந்தவப்‌ பெரியாசாயிருப்பர்‌ என்று 
எண்ணுகின்றேன்‌. “ இங்கனமே தாங்கள்‌ அருள்‌ கூர்ந்து 


புத்தகம்‌ | திருமழிசை ஆழ்வார்‌ 29 
பாலைக்‌ கொண்டுவந்து இப்‌ பச்செளங்குழவியை உண்பித்‌ 
தருளல்வேண்டும்‌ என்று இம்முதியவரை நீங்கள்‌ கேட்‌ 
டுக்கொள்வ து ஈலமாம்‌ என்று கருதுகின்றேன்‌,” என்று 
கூறினள்‌. அங்கன மே திருவாளன்‌ அம்முதியவரை 
வேண்ட அவர்‌, “ அன்புடையீர்‌! எனக்கும்‌ ௮௮ விருப்ப 
மானதே! அவ்வாறே நான்‌ நாள்தோறும்‌ பால்‌ கொண்டு 
வந்து இவ்வருமைக்‌ குழந்தையை உண்பிக்கன்றேன்‌,”” 
என்று கூறிச்‌ சென்று, அவ்வாறே நாள்தோறும்‌ தம்‌ 
முடைய மனைவியாரோட பாலைக்‌ கொண்டுவந்து அக்‌ 
குழவியை உண்பிக்க அவ்வருமை மகவும்‌ அப்பாலை உண்டு 
வந்தது. ஒருஈாள்‌ அக்குழவி அப்பாலில்‌ ஒருபகுதி எஞ்சி 
நிற்கும்படி வைத்‌, மற்றப்‌ பகுதியை உண்டது. அம்‌ 
முதியவரும்‌ அவர்‌ மனைவியாரும்‌ அங்ஙனம்‌ எஞ்சிநின்ற 
பாலை உண்டார்கள்‌. அதனால்‌, அவர்கள்‌ தக்க உடல்‌ 
வன்மையினைக்சொண்ட இளமைப்பருவ த்தினை யுடையவர்‌ 
கள்‌ ஆனார்கள்‌. பிறகு, அப்பெரியவரின்‌ மனைவியார்‌ 
கருவுற்றுப்‌ பத்துத்திங்களும்‌ சென்று, ஓர்‌ அரும்பெறல்‌ 
மகவை ஈன்றனர்‌. அவர்கள்‌ பத்துகாளுங்‌ கடந்த இரண்டாம்‌ 
நாள்‌ அம்மைந்தருக்குக்‌ குணிகண்ணன்‌” என்று பெயரிட்டு 
வயது வந்தவுடன்‌ அச்செல்வருக்கு மக்கள்‌ கற்கவேண்டிய 
நூல்களை எல்லாம்‌ கற்பித்தார்கள்‌. 

பார்க்கவ முனிவருடைய ல்க திருவாள 
னும்‌, அவனுடைய மனைவியாயெ பங்கயச்செல்வியும்‌ ஆகிய 
அவ்விருவருடைய ஆருயிராய்‌ விளங்கும்‌ ௮வ்வருமை மைந்‌ 
தருக்கு அவர்‌ இருமழிசையில்‌ அவதரித்த காரணத்தால்‌ 
“திருமழிசைப்பிரான்‌ ? என்னும்‌ பெயர்‌ வழங்குவதாயிற்று. 
கண்ணன்‌ வசுதேவர்‌ மைந்தனாகத்‌ தேவகியின்‌ திருவகட்‌ 
டில்‌ தோன்றி, நந்தகோபர்‌ யசோதைப்பிராட்டி என்னும்‌ 
இவர்களுடைய செல்வமைந்தன்‌ என வளர்ந்தா ற்போலவே 


30 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


திருமழிசைப்பிரா னும்‌ பார்க்கவமுனிவருடைய மகவாய்‌ 
அவருடைய மனைவியின்‌ திருவகட்டில்‌ தோன்றித்‌, திரு 
வாளன்‌ பங்கயச்செல்வி என்னும்‌ இவர்களுடைய செல்வ 
மைந்கர்‌ என வளர்ந்‌ அுவருவா ராயினர்‌. 


திருமழிசைப்பிரான்‌, பல சமயங்களிற்‌ புக்கு 
முதற்பொருளை ஆராய்தல்‌ 
இவா வளர்ந்‌ தூவர்த திருமழிசைப்பிரானார்‌ ஏழு 


ஆண்டுகளானபோது எம்பெருமானாயெ திருமகள்‌ காதன்‌ 
திருவருளால்‌, 


ட்‌ இளைப்பினை இயக்கம்‌ நீக்கி 


ஸு இருர்அமுன்‌ இமையைக்‌ கூட்டி 
அளப்பிலைம்‌ புலனடக்கி)” 


யோகம்‌ புரியும்‌ கருத்து உடையவரானார்‌. யோகம்‌ புரி 
தற்கு எல்லா எழுத்துக்களுக்கும்‌ முதல்‌ ஆகிய அகரம்‌ 
போல எல்லா உலகுக்கும்‌ முதல்‌ ஆதிய பரம்பொருளின்‌ 
தியானம்‌ இன்றியமையாதது என நூற்கள்‌ கூறுதலின்‌, 
அம்முதற்பொருளை அறிதல்வேண்டும்‌ என்று கருதினர்‌. 
அனால்‌, “ஓன்றினோடொன்று ஒவ்வாமற்‌ பிணங்குவனவும்‌ 
பலவாய்‌ இருப்பனவும்‌ ஆகிய சமயங்களுள்‌ ஒவ்வொன்றும்‌ 
தான்தான்‌ கூறுவதே அம்‌ முதற்பொருள்‌ என்று கூறுத 
லால்‌, எச்சமயம்‌ கூறும்‌ பொருள்‌, அம்‌ முதற்பொருள்‌ 
என்ன அணிவது,” என்று ஐயம்‌ சொள்வாராயினர்‌. பிறவு, 
“நாம்‌ ஒவ்வொரு சமய நூல்களையும்‌ ஈன்கு ஒதி உணர்ந்தால்‌ 
அன்றி, அம்‌ முதற்பொருள்‌ இன்னதென்பதனை நன்கு 
அறிதல்‌ இயலாது. ஆதலின்‌, ஒவ்வொரு சமயமாகப்‌ புக்கு 
ஆராயக்கடவோம்‌,” என்று கருதிச்‌ சாக்கியம்‌ சமணம்‌ 
என்னும்‌ சமயங்களில்‌ உள்ள நால்களை ஒஓதியுணர்க்து, 


புத்தகம்‌ | திருமழிசை ஆழ்வார்‌ 31 


அவற்றைவிட்டுப்‌ பின்‌ *சைவசமயத்தை அடைந்து, அச்‌ 
சமய நால்களை ஆராய்ச்‌ தகொண்டு சைவராய்‌ விளங்‌இனார்‌. 


திருமரிசையார்‌ பேயாரை ஆசிரியராகப்‌ பெறுதல்‌ 


திருமழிசையார்‌ அங்ஙனம்‌ சைவசமயத்தைச்‌ சார்ந்‌ 
திருக்கையில்‌ பல: திருக்கோயில்களுக்கும்‌ சென்று, சவ 
பிரானைச்‌ சேவித்துவிட்டூத்‌ திருமயிலயை அடைந்தனர்‌. 
அப்‌ பதியிலே அப்போ அ முதலாழ்வார்கள்‌ மூவரில்‌ ஒருவ 
ராகிய பேயாழ்வார்‌ ஒரு பூஞ்சோலையில்‌ இருர்சனர்‌. அவர்‌ 
திருமழிசையாரைக்‌ கண்டு, அவருடைய மனநிலையை 
முன்னரே கேள்வியுற்றிருர்தவர்‌ ஆதலின்‌, அவரைத்‌ திருத்‌ 
திப்‌ பணிகொள்ள எண்ணி, அவர்‌ காணும்படி செடிகளை த்‌ 
தலைழோக ஈட்டு, அறுந்து முடியிடப்பட்ட கயிற்றால்‌ 
கட்டப்பட்ட ஓர்‌ இல்லிக்குடத்தினால்‌ நீரை முகந்து, அச்‌ 
செடிகளுக்கு ஊற்றிக்கொண்டிருந்தனர்‌. திருமழிசையார்‌ 
அதனைக்‌ கண்டு ஈகைத்தனர்‌. பேயாழ்வார்‌ திருமழிசை 
யாரை நோக்கி, “யோகியாரே! என்ன நகைக்கின்‌ நீர்‌??? 
என்றார்‌. திருமழிசையார்‌, “செடிகளை எப்பக்கம்‌ நட 
வேண்டும்‌ என்பதை யுணராமல்‌ தலைகீழாக ஈட்டு, அறுந்து 
முடியிட்ட கயிற்றால்‌ கட்டிய இல்லிக்குடம்‌ கொண்டு நீர்‌, 
முகந்து, அச்செடிகளுக்கு ஊற்ற முயலும்‌ உம்முடைய 
பித்துக்கொண்ட செய்கையைக்‌ கண்டால்‌, யாரே நகைக்கா 
மல்‌ இருப்பர்‌!” என்றார்‌. பேயார்‌, “யோகியாரே! பித்துக்‌ 
கொண்ட செயலைப்‌ புரிபவர்‌ நீரோ? யாமோ? யாம்‌ புரியும்‌ 
செயலின்‌ கருத்தை உணர்க்துகொள்ளும்‌ ஞான ம்‌இல்லா த 
நீரோ, உலகத்தவர்களுக்கு வீடுபேற்றைப்‌ பெறும்‌ வ்‌ 
காட்டுதற்கு உரியீர்‌??? என்றனர்‌. 

* இவர்‌ சைவ சமயத்தைச்‌ சார்்து இருக்கையில்‌ இவருக்குச்‌ 
இவவாக்கியர்‌ என்னும்‌ பெயர்‌ வழங்கியது என்பர்‌, 


மே 
ல 


ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


திருமழிசையார்‌, தஇகைப்புற்றுச்‌ சற்று எண்ணி, 
அன்புடையீர்‌! நீர்‌ புரியும்‌ செயலின்‌ கருத்தை உரைத்‌ 
தருள்வீர்‌??” என்றார்‌. பேயார்‌, “யோகயொரே! யாம்‌ புரியும்‌ 
இச்செயல்‌ உம்முடைய மனநிலையைக்‌ குறிப்பதே யாகும்‌. 
அஃ எவ்வா அ எனின்‌, அறுந்து முடியிட்ட கயிறு, உமது 
மனம்‌ றிது சாலம்‌ ஒரு மதத்தைச்‌ சார்ந்திருந்த, அகை 
லிட்டு மற்றொரு மதத்தைப்‌ பற்றிக்கொள்ளு தலைக்‌ குறிப்ப 
தாகும்‌. இல்லிக்குடம்‌, அதில்‌ விட்ட நீர்‌ தங்காமல்‌ ஒழுகி 
விடுகல்போல உம்முடைய மனத்தில்‌ எம்மதக்கொள்கை 
யும்‌ நிலைகொள்ளாமல்‌ நீங்கிவிடுதலைக்‌ குறிப்பதாகும்‌. 
செடிகளைத்‌ தலை$மாக நட்டமை, எது உலகத்துக்கு முதற்‌ 
பொருளோ, அதனை அறிந்துகொள்ள முடியாமல்‌ முதற்‌ 
பொருள்‌ அல்லாதவற்றை எல்லாம்‌ முதற்பொருள்‌ என 
எண்ணி மயங்கிநிற்கும்‌ உம்முடைய ஞானநிலையைக்‌ குறிப்ப 
தாகும்‌,” என்றருளினர்‌. 


திருமழிசையார்‌, உடனே உள்ளம்‌ நடுந்கப்பெற்றவ 
ராய்ப்‌ பேயார்‌ திருவடிகளை வணங்கி நின்று, “சுவாமி! 
அடியேனுக்கு உலகமுதற்பொருள்‌ இன்னது என்பதை 
உணர்த்தியருளுதல்‌ வேண்டும்‌,” என்று வேண்டினர்‌. 
* பேயார்‌, “அருந்தவச்‌ செல்வரே! நீர்‌ உலகமுதற்பொருள்‌ 
இன்னதென்பதை உள்ளபடி உணரவேண்டும்‌ என்னும்‌ 
கருத்துக்கொண்டே பல சமயங்களையும்‌ அடைந்து ஆராய 
லானீர்‌. ஆயினும்‌, உலகமுதற்பொருள்‌ இன்னதென்பதை 
இதகாறும்‌ நீர்‌ உணர்ந்திலீர்‌. மக்கள்‌, 
கலித்துறை 
1 உணர்ந்துணர்ச்‌ திழிந்தகன்‌ அயர்ம்‌ தரு வியந்தவிர்‌ நிலைமை 
உணர்ந்‌ துணர்ந்‌ துணரினும்‌ இறைநிலை உணர்வரித ” 
திருவாய்மொழி, முதற்பத்து, 3-ம்‌ இருவாய்மொழி, செ. 0. ' 


உ . EN ஓ. அணை. ஞீ 
புக்குக்‌ | தரும ச்‌ அவரா 2௨ 


இறைவன்‌ அருளாலேதான்‌ இறைந்லை. யறிதல்ட டம்‌. 
இறைவன்‌ அருளாலே யான்‌ அறிக்கசைக்‌ கூ அகின்றேன்‌. 


LO 20 ன்‌ (2 ரா ன்‌ அவதற் ற விலை த பதி ரணமாயி (Ch ப்பது 


போலச்‌ ஏததுவகுண்ம்‌ உடைய பொருள்‌ எறுவோ; 


அதுவே உதவு எல்லாப்‌ பொரி 


கின்‌ கோ ற்‌ றத்‌ தி ற்‌ 


கும்‌ காரணமாகும்‌ ஆ சர்வ அ அவே முதற்பொருளாகும்‌. 
கடலினின்‌ று அலைகள்‌ தோன்றிக்‌ கடலிலேயே அடங்கி 
விடு சல்போல்‌ அ ல்பளினிடல்‌ தினின்‌ே ற்‌ எல்லாப்‌ 


பொருள்களும்‌ தோன்றி அப்பொருளிலேயே அடங்கி 
விடுகின்றன. அம்மு ற்பொருளை உணர்ச்து அடைந்து. 
வீயிபெறுதலே ஞானத்தின்‌ பயனாகும்‌. பல சமய நூல்களை 
பற ஈன்காய்ந்துள்ள உமக்கு இதினும்‌. அதிகமாகக்‌ கூற 
வேண்வெதின் ற,” என்‌ றருளினர்‌. உடனே திருமழிசை 
யார்‌, பேயாரை நோக்கிச்‌ “சுவாமீ! தாங்கள்‌ என்னை 
வலிய வந்து, ஆட்கொண்டு, இன்னருள்‌ புரிந்‌ தீர்‌ ௪ள்‌. 
இன்று தங்களை என்‌ அருமைச்‌ குரவராகப்‌ பெறும்‌ 
பேற்றைப்‌ பெற்றேன்‌. இன்றே கான்‌ உய்யும்‌ நெறியைப்‌ 
பெற்றவன்‌ ஆனேன்‌. நான்‌ திருமகள்நா தன்‌ திருவடித்‌ 
திரமரைகளை யடைச்‌து, பேரின்பவாழ்க்கையை எய்தும்‌ 
பெரும்பேற்றை எனக்குத்‌ தாங்கள்‌ அருளுதல்‌ வேண்டும்‌,” 

என்னு வேண்டினர்‌. பேயார்‌, உடனே, அவருக்குத்‌ இ 
மந்திரத்தை முறைப்படி உப 2 தில்களுளி னர்‌. இரு 
மழிசையார்‌' பேயாரை வணங்கிப்‌ பின்‌ திருமந்திரத்தை 
மனனகலைரின்‌ கண்‌ பொருர்சக்கொண்டு, யோகத்தில்‌ 


எழுந்தருளினார்‌. 


திருமகள்‌ நாதன்‌ திருமழிசையாருக்குச்‌ சேவை 
அளித்தருளுதல்‌ 
பரர்தாமனாகிய இறைவன்‌ மேகத்தினிடையில்‌ 
மின்னல்‌ ஒளிவிட்டு விளங்குவ அதுபோலத்‌ திருமகள்‌ இரு 
அ. வ.-11-—3 


8 ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


மார்பில்‌ பொருந்தி யிருக்க, நீலவானில்‌ நிலவொளி பரவித்‌ 
தவழ்வதுபோலத்‌ திருமுகத்தில்‌ புன்முஅவலின்‌ ஒளி 
பரவித்‌ தவழத்‌, தேன்‌ நிரம்பித்‌ ததும்பும்‌ செந்தாமரை 
-மலர்கள்போல அருள்‌ நிரம்பித்‌ ததும்பும்‌ திருக்கண்கள்‌ 
பொலிந்து விளங்க, எல்லா உலகங்களுக்கும்‌ இறைவன்‌ 
'இப்பெருமானே என்று குறிப்பிப்பதுபோல மணிமுடி 
பெரத்திற்‌ பொலியப்‌, பரிதிவானவன்‌ கதிர்கள்‌ நீலமலையைச்‌ 
சூழ்ந்‌ து விளங்குதல்‌ போலத்‌ திருமேனியில்‌ பொன்னாடை 
இனிது விளங்க, நீலவரையின்‌ இடையில்‌ மேருவரையின்‌ 
நிமல்‌ படிந்து விளங்குதல்போல அரையில்‌ பீதகஆடை 
பொலிவுறக்‌, குழவிகள்‌ என்‌ றும்‌ நோக்கற்குரிய தாயின்‌ 
தனங்களைப்போல அடியவர்‌ என்றும்‌ நோக்கற்குரிய 
திருவடி த்தாமரைகள்‌ இன்பக்காட்சியை இனிது அளிக்‌ 
கப்‌, பலநிறமணிகளின்‌ ஒளியோடு கூடிய நீலமலை பொன்‌ 
வரையின்மீது இவர்ந்து வரும்‌ பொலிவே போலச்‌ 
சருடன்மீது இவர்ந்து சேவையளித்தருளினன்‌. திருமழி 
சையார்‌ அப்பெருமானைச்‌ சேவித்துத்‌ தம்முடைய மனம்‌ 
முழுதும்‌ அவ்விறைவன்பால்‌ செல்லக்‌, கண்களினின்‌ நு 
நீர்‌ அருவி யெனப்‌ பெருக, ஆடி ஆடு, அகங்கரைர்‌ அ, 
இச பாடிப்பாடி, வணங்டிப்‌, பரவசமுற்று, அக்கார்முகில்‌ 
வண்ணனுடைய எழிலுருவைப்‌ பருகுவார்‌ போலச்‌ சேவித்‌ 
துக்கொண்டு நின்றனர்‌. உலக அன்னையாகிய திருமகள்‌ 
அவ்வன்பின்‌ செல்வரை அன்புடன்‌ கோக்கி அருள்புரிந்‌ 
தனள்‌. எல்லா உயிர்களுக்கும்‌ அப்பனாகிய அச்செர்‌ 
தாமரைக்கண்ணன்‌ அவ்வடியவரை அன்புடன்‌ நோக்கி, 
அவருக்கு மதிஈலம்‌ அருளி மறைந்துவிட்டனன்‌. அவ்‌ 
வரும்புலச்‌ செல்வர்‌, அம்முதல்வ னுடைய பேசருளை 
யெண்ணி யெண்ணி, மனம்‌ கரைந்து, போற்றிப்‌ பின்‌, 


புத்தகம்‌] திருமழிசை ஆழ்வார்‌ 35 


நேரிசை வேண்பா 
சாக்கியம்கற்‌ றோம்சமணம்‌ கற்றோமச்‌ சங்கரனார்‌ 
ஆக்கிய ஆகமதூல்‌ ஆராய்க்தோம்‌—பாக்கியத்தால்‌ 
செங்கட்‌ கரியானைச்‌ சேர்ர்தியார்‌ திதிலோம்‌ 
எங்கட்‌ கரியதொன்‌ நில்‌. 


என்னும்‌ வெண்பாவைப்‌ பாடினர்‌. 


திருமழிசையாருக்குமுன்‌ முக்கண்ணர்‌ தோன்றுதல்‌ 

பிறகு திருமழிசைப்பிரானார்‌ திருவல்லிக்கேணியை 
அடைந்து, தஇிருமகள்காதனைக்‌ கருத்துட்கொண்டு, ஒரு 
பொய்கையின்‌ கரையில்‌ பல ஆண்டுகள்‌ யோகத்தில்‌ எழுர்‌ 
தருளியிருந்‌ தனர்‌. அப்போது முக்கண்முதல்வர்‌, பார்வதி 
தேவியாருடன்‌ இடபத்தில்‌ இவர்ந்து வானத்தில்‌ சென்று 
கொண்டிருந்தனர்‌. அங்ஙனம்‌ செல்கையில்‌ பார்வதி 
தேவியார்‌ திருமழிசையாரைப்‌ பார்த்துத்‌, தம்‌ கொழு 
சாகிய பிறைமுடிச்‌ சென்னியாரை நோக்கி, அன்புடையீர்‌! 
இவர்‌ யாரோ? ஒப்பரிய யோகம்‌ புரிக்துகொண்டிருக்‌ 
இன்றார்‌! இவரை நாம்‌ பார்த்துச்‌ செல்வோம்‌,” என்‌ 
றனர்‌. தண்புனல்‌ வேணியர்‌, “அன்புடையாய்‌! இவர்‌, 
திருமகள்நா தன்‌ திருவருளையன்‌ றி வேறொன்றையும்‌ விரும்‌ 
பாதவர்‌, இவர்பால்‌ நாம்‌ செல்வதால்‌ பயனில்லை”? என்று 
கூறினர்‌. உமாதேவியார்‌, “அங்ஙனம்‌ ஆயினும்‌ இவ்வரிய 
யோகியாரைக்‌ கண்டு செல்லுதலே தங்கள்‌ திருவருளுக்கு 
ஏற்றதாகும்‌,” என்றனர்‌. பொன்னார்‌ மேனியர்‌, அவர்‌ 
சொற்கு இசைந்து, அத்தேவியாருடன்‌ திருமழிசை 
யாருக்குமுன்‌ வந்தனர்‌. திருமழிசையார்‌, பிறைமுடியாரை 
நோக்காமல்‌ யோகத்திலேயே இருந்தனர்‌. பிறகு மூச்‌ 
கண்ணர்‌ திருமழிசையாரை கோக்க, “அருந்தவச்செல்‌ 
வரே! காம்‌ உமது அரிய யோககிலையைக்‌ கண்டு, உமக்குச்‌ 
சிறந்ததொரு வரத்தை அளிக்கும்பொருட்டு வர்தோம்‌. 


30. அழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


உமக்கு வேண்டிய வரத்தைக்‌ கேட்பிராக!?? என்று 


கூறினார்‌. சிருமதினையார; “ முக்கட்‌ செல்வரே! எனக்கு 
ஒன்னும்‌ வேண்டா,” என்றனர்‌. மங்கைபாகர்‌, “அருந்தவம்‌: 


செல்வரே! நமது வருகை வீணாகாதபடி உமக்கு விருப்ப!” 
பான ஒரு வரத்தினைக்‌ கேளும்‌,” என்றனர்‌. 
) 


திருமழிசையார்‌, “£ அக்சனம்‌ ஆயின்‌ அழிவில்‌ இன்‌ 
பத்ததாகிய வீபேற்றை அளித்தருள்வீர்‌,”” என்றனர்‌. 
கைலைவரை முதல்வர்‌, “ அறார்தவச்‌ செல்வரே! அஸ்து 
என்னால்‌ தரக்கூடியது அன்ன; திருமகள்சா தனே அதனை 
அலித்தற்குரியவன்‌,”'என்றனர்‌. திருமழிசையார்‌, “ஆயின்‌ 
இன்னு சாவாரை நாளைச்‌ சாகும்படி வொண்வ்ள்ளிோட 
என, வரைமகளார்பங்கர்‌, “அது, வினைவயத்ததாம்‌,”” என்‌ 
றனர்‌. திருமழிசையார்‌, “ அங்கன ம்‌ அமின்‌, இவவூசியின்‌ 
பின்னே நால்‌ வரும்படி வரம்‌ தர்தருள்வீர்‌!?” என்றனர்‌. 
திங்கட்சண்ணியர்‌, அதனைக்‌ கேட்டு, மிக்க சனங்கொண்டு, 
“இவன்‌ இங்கனம்‌ ஈம்மை அவமதித்துக்‌ கூறினன்‌! 
ஆதலின்‌, இவனை மலர்க்கணைக்கிழவனை ப்போல அரங்கன்‌ 
ஆகும்படி செய்யக்கடவேன்‌,”” என்று பொறியும்‌ புகையும்‌ 
கிளம்பும்படி தம்முடைய ம வல்‌ திறந்து விட்‌ 
டனர்‌. அக்கண்ணினின்‌ அ வெந்தீ அழல்‌ சிகை கிளர்ந்து 
எழுந்து, பரவி, நீர்நிலைகள்‌ யாவும்‌ வற்றிப்‌ பசையறும்‌ 
படி ஊழித்தியெனக்‌ கொதித்து, எல்லாப்பொருள்‌ 
னையும்‌ மை டெயிக்கண்யித்று, திருமழிசைப்பிரானார்‌, 
அதனைக்‌ கண்டு, தம்‌ யோகவன்மையாலே தம்முடைய 
வலத்திருவடியின்‌ பெருவிரலில்‌ ஒரு கண்ணை உண்டாக்கி, 
அதனைக்‌ இறந்துவிட்டனர்‌. , ௮க்கண்களினின்று வெய்ய 
தியானது பல்லாயிரம்‌ பரிதிகள்‌ ஒன்றாய்க்‌ கூடினாற்போல 
வெம்மையும்‌ ஒளியும்‌ கொண்டு, அண்டமுகட்டைப்‌ 
பிளந்து, அப்பாற்சென்‌ அ, பெரும்புறக்கடலையும்‌ வற்றச்‌ 


புத்தகம்‌] திருமழி சை ஆழ்வார்‌ 31 


செய்யவல்லதாய்‌ மண்டிக்‌ கிளர்ந்து, எழுந்து, காலகால 
ருடைய கண்நெருப்பை அடக்கி, அப்பிறைமதிவேணி 
யரையும்‌ சூழ்ந்து வருத்தி, மண்ணினின்றும்‌ வானினும்‌ 
பரலிப்‌, பிரமன்‌ உலதினும்‌ சென்று, அங்கு உள்ளாரை 
யம்‌ தவிக்கச்‌ செய்தது. அதனால்‌ இந்திரன்‌ முதலிய 
தேவர்கள்‌ அயனுடன்‌ வைகுந்தம்‌ ௮டைந்து, இருமகள்‌ 
நாதனை வணங்கி, அதனை விண்ணப்பித்து, “எங்களைப்‌ பாது 
காத்து அருள்க!” 
அத்தேவர்களை நோக்கித்‌, “தேவர்களே! யாம்‌ புட்கலா 


என்று வேண்டினார்கள்‌. திருமகள்‌ காதன்‌ 
னா 2 கீ 


வர்த்தம்‌ என்னும்‌ ஊழிக்கால முகிலை ஏவி மழை பொழி 
வித்து, அக்நெருப்பைத்‌ தணிவிக்கன்றோம்‌; அஞ்சன்‌ 
மின்‌!” என்னு, கூறியருளினன்‌. இந்திரன்‌, “எம்பெரு 
மானே! கருப்புவில்லியையும்‌ முப்புரங்களையும்‌ எரித்துப்‌ 
பொடியாக்கிய பொருப்பு வில்லியின்‌ நெற்றிக்கண்ணின்‌ 
நெருப்பை அடக்கி அவரையும்‌ சூழ்ந்து வருந்தக்‌, 
கிளர்ந்து மேல்‌ எழுந்து வந்துள்ளதாயெ திருமழிசைப்‌ 
பிரானுடைய யோகவன்மையாலே தோன்றிய 
அவவெய்ய தீயை அம்மேகங்கள்‌ தணிக்க வல்லனவோ??? 
என்னு கேட்டனன்‌. திறாமகள்காதன்‌, “தேவர்கள்‌ 
தலைவனே! யாம்‌ அம்மேகங்களுக்கு அத்தியை அணைக்கும்‌ 
வன்மையினை அளித்து அவற்றை அனுப்புவோம்‌. அஞ்‌ 
'சலை,” என்று கூறி அருளி, அவ்வாறே ௮ம்முஇில்களுக்கு 
அத்தியை அணைத்தற்கு ஏற்ற வன்மையை அளித்த 
அனுப்பியருளினன்‌. அம்மேகங்களும்‌ வானின்கண்‌ இடம்‌ 
அற வந்து நிறைந்து, மின்னி, முழங்கி, எல்லா வெப்‌ 
பங்களும்‌ அடங்கும்படி. பெருமறையைச்‌ சொரிந்து, அவ்‌ 
வெய்ய தீயைத்‌ தணித்தன. அப்‌ பெருமழையினால்‌ எங்கும்‌ 
பெருவெள்ளம்‌ கோத்துக்கொண்டது. திருமழிசைப்‌ 
பிரானார்‌, அப்பெருவெள்ள த்திற்குச்‌ சிறிதும்‌ அஞ்சாமல்‌, 


98 ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


திருமகள்சாதனைக்‌ கருத்தட்கொண்டு, அசைவு இன்றி 
யிருந்தனர்‌. வரைமங்கையார்‌ பங்கர்‌, திருமழிசையார அ, 
அவ்‌ வசைவில்‌ நிலையைக்‌ கண்டு, வியப்புற்று, அவரை 
கோக்க, “ மெய்ஞ்ஞானச்‌ செல்வரே! உம்முடைய பத்தி 
ஒப்புயர்வு இல்லது ஆகும்‌. ஆதலின்‌, உமக்குப்‌ பத்தி 
சாரர்‌ என்னும்‌ சிறப்புப்பெயர்‌ வழங்குவதாக!” என்று 
கூறியருளி, வெற்பரையன்‌ செல்வியாருடன்‌ விடையின்‌ 
மேல்‌ இவர்ந்து வான்வழிச்‌ சென்றனர்‌. திருமழிசையார்‌ 
அருளிய சான்முகன்‌ திருவந்தாதி, இருச்சந்தவிருத்தம்‌ 
ஆகிய இவ்விரு. நூல்களிலும்‌ இவ்வரலாற்றைக்‌ குறிப்‌ 
பனவாதிய சில பாசுரங்கள்‌ காணப்படுகின்றன. 
திருமழிசைக்கோமானார்‌ மீண்டும்‌ முன்போலயோகத்‌ 
தில்‌ அமர்ந்திருந்தனர்‌. அப்போது சுத்திகாரன்‌ என்னும்‌ 
தவசி கொடுவரியின்மீது இவர்ந்து, வானவழியில்‌ சென்று 
கொண்டிருந்தான்‌. அப்போது அப்புலி இருமழிசைப்‌ 
பிரானார்‌ யோகம்‌ புரியும்‌ இடத்தின்‌ அருகில்‌ வந்தவுடன்‌ 
மேலே செல்லாமல்‌ திகைத்து நின்றது. சுத்திகாரன்‌ அத 
னைக்‌ கண்டு, “*இவ்வயமா, இங்கனம்‌ திகைத்து நிற்றற்குக்‌ 
காரணம்‌ யாது? அதனை அறிவோம்‌,” என்று நாற்புறமும்‌ 
சுற்றிப்‌ பார்த்துப்‌, பின்பு பூமியை நோக்கி, யோகத்தில்‌ 
அமர்ந்திருக்கும்‌ திருமழிசைப்பிரானாரைக்‌ கண்டு வியப்‌ 
புற்று, அவர்‌ அருகில்‌ வந்த, அவர்‌ சிதைதலான ஆடையை 
உடுத்நிருத்தலை நோக்கி, மனம்‌ அற்றானாய்‌, “என்னே .! 
 இவ்வருந்தவச்செல்வர்‌ இங்கனம்‌ இதைந்த சீலையை உடுத்‌ 
திருக்கன்றனரே! இதனை நாம்‌ கண்டும்‌ வாளா 
யிருப்பதோ,”” என்னு மனங்‌: கரைந்து, அவரை நோக்கிப்‌ 
“பார்க்கவமுனிவருடைய அருந்‌ தவச்செல்வசே! இக்கிழிந்த 
லையை யெறிந்துவிட்டு, நான்‌ தரும்‌ ஆடையையும்‌ மணி 


மாலையையும்‌ அணிந்‌ துகொள்வீராக !?? என்ன றிக்‌ 


புத்தகம்‌]  இருமழிசை ஆழ்வார்‌ 39 


கொடுத்தனன்‌. திருமழிசைப்பிரானார்‌ அதனை வாங்காமல்‌, 
தாம்‌ வேறோர்‌ ஆணிப்பொற் சட்டையையும்‌, பரிதியென 
ஒளிவிடும்‌ இறந்த மணிமாலையையும்‌ தம்முடைய யோக 
வன்மையால்‌ உண்டாக்கக்‌ கொடுத்தனர்‌. அவன்‌ திரு 
மழிசைப்பிரானாருடைய அருந்தவமாண்பை வியந்‌ துட 
அவரை வணக்கி விடைபெற்றுச்‌ சென்றனன்‌. 


கொங்கண ச்சித்தன்‌ வருதல்‌ 

பிறகு, திருமழிசைப்பிரானார்‌ முன்போல்‌ யோகத்தில்‌ 
அமர்க்திருந்தனர்‌. “கொங்கணச்சித்தன்‌' என்னும்‌ ஓர்‌ 
இரசவாத, திருமழிசைப்பிரானாருடைய மேன்மையை 
அறிந்து, அவர்பால்‌ வந்து, அவரை வணங்கி நின்று, 
“அருந்தவச்செல்வரே! யான்‌ ஓர்‌ இரசவா தி; இரும்பைப்‌ 
பொன்னாக்கவல்ல இசசக்குளிகையைத்‌ தருகின்றேன்‌; 
ஏற்றருளுவீர்‌'” என்‌ கூறி, ஓர்‌ இரசக்குளிகையைக்‌ கொடுத்‌ 
தனன்‌. இருமழிசைப்பிரானார்‌ அதனைப்‌ பெற்றுக்கொள்‌ 
ளாமல்‌, தம்முடைய திருமேனியில்‌ படிந்துள்ள புழுதி 
யைத்‌ இிரட்டியெடுத்து, அந்த இரசவாதியை நோக்கி, 
அன்புடையீர்‌! இக்குளிகை திரண்ட கலலைப்பொன்னாக்க 
வல்லது. இதனை ஏற்றுக்கொள்வீராக!?? என்னு கூறிக்‌ 
கொடுத்தனர்‌. அவன்‌ அதனை ஏற்றுப்‌ பரிசோதித்தனன்‌; 
அவ்வாறே அத திரண்ட கல்லைப்‌ பொன்னாக்கிற்று. அச்‌ 
இத்தன்‌ அதனால்‌ பெருவியப்பெய்தித்‌ திருமழிசைப்பிரா 
னாசை நோக்கி, “அடிகாள்‌! உங்கள்‌ அருந்தவத்தின்‌ மேன்‌ 
மைக்குமுன்‌ என்‌ வித்தையின்‌ மேன்மை, பரிதியின்முன்‌ 
மின்னும்‌ மின்மினியின்‌ ஒளிபோன்றதேயாகும்‌. தேவரீ 
ருடைய மேன்மையை ஈன்கு உணராமல்‌, யான்‌ கூறிய மிகை 
மொழியின்‌ குற்றத்தைப்‌ பெறுத்தருளல்‌ வேண்டும்‌,” 
என்று கூறி, அவரை வணங்கி விடைபெற்றுச்சென்றனன்‌. 


ப 


40 அழ்வார்கள்‌ வாலா னு | இரண்டாம்‌ 


முதல்‌ ஆழ்வார்கள்‌ வருதல்‌ 


பிற்கு, இ திருமழிை, எப்பிரானார்‌ அவ்விடத்தினின்‌ அம்‌ 
சென்‌ அ ஒரு மலையின்‌ குகையை படைந்து, அதன்சண்‌ 
யோ சுத்தில்‌ அமர்த்‌ இருக்‌ தனர்‌. அப்போது பொய்கை 
யார்‌, பூதத்தார்‌, பேயார்‌ என்னும்‌ முதல்‌ ஆழ்வார்கள்‌ ரல 
ரும்‌ அரங்கன்‌ எம்மாலுக்கே கா தில்‌ செய்தொண்டர்க 
ளாய்‌, ஒருநாள்‌ இருக்க இடத்தில்‌ மறுநாள்‌ இராமல்‌, பல 
இடங்க ளுக்கும்‌ சென்று வ ருகையில்‌, ஓரிடத்தில்‌ இல்வல 
கில்‌ காண்ட்‌ படாதகாகிய பேரொளியைக்‌ கண்டு வியப்‌ 
பெய்தி , “இவவெ., ரலி எவ்வாறு உ ண்டாயிற்று? எ ங்கிருர்து 
வருகின்றது” என்‌ பன்னை ஆராயக்கடவோம்‌,?” என்று 
கொண்டு, அவ்வொளியை கீ தொடர்ந்து சென்றார்கள்‌. 
அவ்வொளி சிறிது தண்‌ உள்ள தொரு வரைமுழையில்‌ 
சென்று மறைந்தது! அவர்கள்‌ எழவும்‌ அதனைப்‌ பின்‌ 
தொடர்ந்து சென்று, அக்குகையில்‌ யோகத்தில்‌ அமர்ந்‌ 
துங்கும்‌ திருமழிசைப்பிரானுரை ரக்‌ கண்டு, “*இவ்வருர்‌ 
தவச்செல்வர்‌ பாரோ? அறியோம்‌?” என்று ரன] செஞ்‌ 
சென்னும்‌ உட்கண்ணால்‌ நோக்கி, அவர்‌ பார்க்கவமுனிவ 
நேடைய அருக்தவச்செல்வர்‌ என்பதனை அறிற்து, அவர்‌ 
அருந்‌ சென்றார்கள்‌. அவர்‌ உடனே எழுந்துவந்து, 
அவர்களை வண்டு நின்றார்‌, அம்‌ஃதவரும்‌ அவரை நோக்கி, 
“பார்க்கவரின்‌ அருக்தவப்பேறுனவரே! தங்கள்‌ நலம்‌ 
பொலிந்து விளங்குகின்‌ றதோ??? என்று கேட்டார்கள்‌. 
இருமழிசையார்‌, “தாமலர, குருக்கத்தி, செவ்வல்லி யென்‌ 
னும்‌ முப்பூக்களும்‌ உலகில்‌ புகழ்‌ எய்த வந்த மெய்ஞ்‌ 
ஞானச்செல்வர்களே! உங்கள்‌ அருள்‌ ஈலம்‌ பெற்ற வனுகிய 
என்‌ ஈலம்‌ பொலிக்து விளங்குதலில்‌ தடையாவது யா 
அள து??? ஷ்ணன்‌ அவர்கள்‌ அன்‌ பின்‌ மிகுதியினால்‌ கண்‌ 
களில்‌ நீர்மல்சத்‌ திருமழிசையாழ்வா மைத்‌ தழுவிக்கொண்டு 


புத்தகம்‌ . இரும ழில எ இழஜ்வார்‌ 41 


நள்‌ இடக்‌ a Ee 
கிமர்தனர்‌. பின்பு அம்‌: ரலிலி! ம்‌ இ ரமன 


ரகத்‌ தங்கள்‌ உ ல்ல இருக்க யோகத்தில்‌ 


அமா; ர (ர்‌ நீகார்கள்‌. பின்னர்‌ அச்ஈால்வ: முப்‌ மாடமா 


மலையை ய டைக்‌ அ, பெயாழ்வார்‌ அவதரித்த கிணற்றின்‌ 
அருகில்‌ யோசத்தில்‌ அமர்ந்தி திருற்தார்கள்‌. பிறகு ஓடித்‌ 
(9 வு்‌ மர ஒடி, 


க : ன்‌ 
திரியும்‌ யோகெள்‌ அகிய பொய்கையார்‌, பு சத்தார்‌, 
/ | ட்‌ ்‌ 


பூத 
பேயார்‌ என்னும்‌ முதல்‌ ஆழ்வார்கள்‌ ச£வமும்‌ திருமழி 
௮_ப்பிரானிடம்‌ விடைபெற்றுக்கொண்மி. அவலை அரிதிற்‌ 
பிரிந்து சென்றார்கள்‌. திருமழிசைப்பிரானார்‌, “அ! 
இவர்களோடு பழஞுந்தோறும்‌, ஈவில்தொறும்‌ நூல்றயம்‌ 
போன்ற பேரின்பம்‌ உண்டாய்க்கொண்டிருர்ததே! இவர்‌ 
கன்‌ பிரிவால்‌ யான்‌ அதனை இழந்தேன்‌. எம்பெருமானே! 
மீண்டும்‌ இவர்களோடு பழகும்‌ இன்பத்தை எனக்கு௮ளித்‌' 
அருளுதல்‌ வேண்டும்‌,” என்று திருமகள்கா 
கொண்டு திருமழிசை என்னும்‌ தமது பதிக்குச்‌ 
சென்றனர்‌. 


தனை வேண்டிக்‌ 


திருமழிசையார்‌ திருமண்‌ கண்டு எடுத்தல்‌ 

திருமழிசைப்பிரானார்‌, திருமழிசைக்குச்‌ சென்று 
ஓரிடத்தைக்‌ கல்லிக்‌ திருமண்‌ இருக்கின்றதா என்று 
சோதித்துப்‌ பார்த்தனர்‌. அவ்விடத்தில்‌ திருமண்‌ இடைச்‌ 
காமையின்‌ வருந்தியிருக்தனர்‌. அன்றிரவு திருவேங்கட 
காதன்‌ திருமழிசைப்பிரானாருடைய கனவில்‌ எழுந்தருளித்‌ 
திருமண்‌ உள்ள இடத்தைக்‌ குறிப்பிட்டுக்‌ கூறியருளினன்‌. 
பிறகு அவ்வாறே, திருமழிசைப்பிரானார்‌ திருவேங்கட 
நாதன்‌ குறித்த இடத்தைத்‌ தோண்டி, அங்குத்‌ இருமண்‌ 
ணைக்‌ க்விட்‌. பன்னிரண்டு திருநாமம்‌ அணிந்து 


கொண்டு, 


AD ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


நேரிசை வேண்பா 
என்றும்‌ மறந்தறியேன்‌ என்னெஞ்சத்‌ தேவைத்து 
நின்றும்‌ இரும்‌தம்‌ நெடுமாலை---என்றும்‌ 
திருவிருந்த மார்பன்‌ சிரீதரனுச்‌ காளாய்‌ 
கருவிருந்க சாள்முதலாக்‌ காப்பு. 

(கான்முகன்‌ திருவந்தாதி--92.) 
என்‌அகொண்டு, திருமகள்நா தன்‌ திருவடிகளை மனமலரில்‌ 
அமைத்துப்‌ போற்றுவாராயினர்‌. 

நிருமழிசைப்பிராலர்‌ திருவெஃகாவுக்குச்‌ செல்லுதலும்‌, 

அங்கெழுந்தருளியுள்ள பெருமான்‌ இவர்‌ சொன்ன 

வண்ணம்‌ செய்தலும்‌ 

பிறகு, திருமழிசைப்பிரானார்‌, பொய்கையாழ்வார்‌ 
அவதரித்ததும்‌, திருக்கச்சிப்பதியைச்‌ சார்ந்ததும்‌ ஆகிய 
திருவெஃகாவுக்குச்‌ சென்று, அப்பதியில்‌ அரவணையில்‌ 
துயில்‌ அமர்ந்துள்ள இறைவனைச்‌ சேவித்து, அப்பதியில்‌ 
சிறிதுகாலம்‌ உறைய எண்ணி, அப்பதியை அடைந்து, 
பாம்பணையிற்‌ பள்ளிகொண்டுள்ள பெருமானைச்‌ சேவித்து, 
அவனை உள்ளத்துக்கொண்டு, யோகத்தில்‌ அமர்ந்திருந்தார்‌, 
பக்திசாரர்‌ அங்கனம்‌ யோகத்தில்‌ அமர்ந்திருக்கையில்‌, 
கணிகண்ணர்‌ அவர்பால்‌ வந்து, அவர்‌ திருவடிகளை வணங்கி, 
அவர்‌ திருவருளைப்‌ பெற்று, அவருக்குச்‌ சீடர்‌ ஆகி, பல 
தொண்டுகள்‌ செய்துவரலாயினர்‌. அப்போது, முதியா 
ளாகிய ஒருமா அ, திருமழிசைப்பிரானாருடைய மாட்சியை 
யுணர்ந்து வந்து, நாள்தோறும்‌ அவர்‌ உள்ள இடத்கை 
அலகுகொண்டு, தாய்மைப்படுத்திக்‌, கோலமிட்டு, அலங்‌ 
கரித்து வருவாளாயினாள்‌. ஒருநாள்‌ திருமழிசைப்பிரா 
னர்‌, திருக்கண்கள்‌ விழித்துப்‌ பார்த்து, அம்முதியாள்‌ 
செய்யும்‌ தொண்டுகளைக்‌ கண்டு, உசந்த உள்ளத்தராய்‌, 
அம்‌ முதியாளாகிய நங்கையை நோக்க, “அன்னாய்‌! நாம்‌ 


உனக்கு ரு வரம்‌ கருகின்றெம்‌; நீ விராம்புவதனைக்‌ கூறு”? 
ய தச்‌ கசி ந 7 8்‌ 3 


புத்தகம்‌] திருமழிசை ஆழ்வார்‌ 43 


என்‌ றருளினார்‌. ௮ம்முதியாள்‌, அவரை வணங்கி, “அடி 
காள்‌! இக்‌ கிழப்பருவம்‌ நீங்கும்படி அருள்‌ புரிதல்வேண்‌ 
டும்‌,” என்றனள்‌. பக்திசாரர்‌, “அங்ஙனமே ஆகக்கடவ து,” 
என்று அருளினர்‌. உடனே அம்மாஅ; காரன்ன கருங்‌ 
குழலும்‌, முகிலிடைத்‌ தோன்றும்‌ முழுமதி அன்ன முக 
மும்‌, பிறையன்ன நுதலும்‌, சூழ்ந்து செவ்வரி பரந்து 
மதர்த்துக்‌ கருங்குவளைபோல்‌ பொலிந்து விளங்கும்‌ கண்‌ 
களும்‌, பொன்னன்ன மேனியும்‌, துடியன்ன இடையும்‌ 
உடையவளாய்த்‌ தேவ மாதர்களும்‌, “*இவ்வுரு, பொற்‌ 
பாவையோ? பொன்தானே?””' என்று ஐயுஅம்படி இள 
ஈங்கையாகிப்‌, பக்திசாரரை வணங்கி, விடைபெற்றுக்‌ 
கொண்டு தன்‌ மனையை அடைந்தாள்‌. அவள்‌ ஒருநாள்‌ 
தன்‌ மனையின்‌ மாடியில்‌ நின்றுகொண்டிருந்தாள்‌. அப்‌ 
போது  கச்சிப்பதியில்‌ இருந்து அரசுபுரிக்துகொண் 
டிருந்த பல்லவ அரசன்‌ தன்‌ பட்டத்து யானையின்மீது 
இவர்ந்து அவ்வழியாக வந்தான்‌. அவன்‌ அந்நங்கையைக்‌ 
ஈண்டு காதல்கொண்டு, அவள்பால்‌ தூதர்களை அனுப்பித்‌ 
தன்‌ “வருகையைத்‌ தெரிவித்து, அவள்‌ அனுமதிபெற்று, 
அவளிடம்‌ சென்று, தன்‌ விழைவை அறிவித்தனன்‌. அர்‌ 
நங்கையும்‌ ௮வ்வேந்தன்‌ கருத்திற்கு இசைந்து, அவனுக்கு 
மனைவியாயினள்‌. அம்மன்னன்‌ அ௮ந்நங்கையோடு: கூடி 
இன்புறலாயினன்‌. அவன்‌ வயஅ முதிர்ந்தவன்‌ ஆதலின்‌] 
நரளுக்குராள்‌ உடல்‌ தளர்ந்து, முதமையின்‌ தன்மை 
வளர்ந்து வரலாயிற்று. அவ்வேற்தன்‌ அதனை எண்ணி, 
மனம்‌ தளர்ந்தவனாய்‌, ஒருநாள்‌ அ௮ந்நங்கையை நோக்கி, 
.“அன்புடையாய்‌! நீ முன்‌ முதியவளாய்‌ இருந்தனை! உனக்கு 
இத்தகைய இளம்பருவம்‌ எவ்வாறு உண்டாயிற்று??? 
என்று வினவினான்‌. அர்றங்கை, பக்திசாரரால்‌ தனக்கு 


இளம்பருவம்‌ உண்டான படியைக்‌ கூறிப்‌ பின்‌, “அன்‌ 


shed அழம்வார்கள்‌ வரலா மு | இரண்டா ம்‌ 


1 


ஆ ்‌ க்‌ A ஸூ வ 
புடைய மன்னரே, அப்பெரியாருடைய சீடராகய கணி 
கண்ணர்‌ என்பவர்‌ தாள்தோ அம்‌ அரண்மனைக்குப்‌ பிச்சை 
ஏற்றற்காக வருகின்றனர்‌. அவரது அணைகொண்டு, அப்‌ 
பெரியார்‌ அருளைப்‌ பெறவீர்களாயின்‌, தங்களுக்கும்‌ இத்‌ 


சுகைய இளம்பருவம்‌ எய்தும்‌!” என்றனன்‌. 


அம்மன்னன்‌ அதனைக்‌ கேட்டு, மறுநாள்‌ கணிகண்ண 
முடைய வருகையை எதிர்கோக்கியிருக்து, அவர்‌ வர்ததும்‌ 
அவரை வணக்கி, அவரை ரோக்கி, ““அருட்குணச்செல்‌ 
வரே! யான்‌ தங்கள்‌ பால்‌ ஒன்றை விரும்புகின்றேன்‌. அத 
தங்கள்‌ குரவரைத்‌ தாங்கள்‌ அழைத்துக்கொண்டு வர 
வேண்டும்‌ என்பதே!” என்றனன்‌. கணிகண்ணர்‌ “அர 
சரே! எம்முடைய குரவர்‌, எவர்மனைக்கும்‌ வாரார்‌,” என்ற 
னர்‌. ௮ரசன்‌, அங்கன மாயின்‌ “நீரே ஈம்மீது ணன 
பாடுதல்வேண்டும்‌”? என்றனன்‌. கணிகண்ணர்‌, “யான்‌ 
வாய்கொண்டு மானிடம்‌ பாட வந்த கவியேன்‌ அல்லேன்‌,” 
என்றார்‌. அரசன்‌, “அறிஞரே! அரசர்கள்‌ திருமாலின்‌ 
அமிசமாய்‌ வருகின்‌ றவர்களா தலின்‌, அரசரைப்‌ பாடுவது 
திருமாலைப்‌ பரடுவதேயாகும்‌, ஆகையால்‌, நீர்‌ நம்மைப்‌ 
பாடுவது குற்றமாகாது; ஈம்மைப்‌ பாடுவீராக,” என்று 
வற்புறுத்திக்‌ கூறினன்‌. கணிகண்ணர்‌, அம்கனமாயின்‌, 
பாடுகின்றேன்‌ என்றுகூறி, 


7 
ஆட வாகள்‌ எங்கன்‌ அசல்வார்‌ அருள்சுரக்து 
பாடகமும்‌ ஊரகமும்‌ பாம்பணையும்‌--மீடியமால்‌ 


நின்றான்‌ இருந்தான்‌ இடந்தான்‌ இ.அவன்றோ டு 


மன்றார்‌ பொழிற்கச்சி மாண்பு. 
என்று, பாடினார்‌. அரசன்‌, “நம்மைப்‌ பாடும்‌ என்றால்‌ 
நீர்‌ திருமாலைப்‌ பாடியது என்‌??? என்றார்‌. கணிகண்ணர்‌, 
“வேந்தரே! அரசர்கள்‌ திருமாலின்‌ அமிசமாய்‌ வருகின்ற , 


வர்கள்‌. ஆதலின்‌, அரசரைப்‌ பாவெது திருமாலைப்‌ பாடு 


ஸூ 


ப்‌ 


தி 


்‌ ஸ்‌ ்‌ . 
புத்தகம்‌ | ்‌ 'ருமழிசை ஆழ்வார்‌ 45 


வதேயாம்‌ என்‌ ர்‌! அங்கன மாயன்‌, திருமாலைப்‌ பாடு 
வதும்‌ அரசரைப்‌ பாவெதாம்‌ அன்றோ: ஆதலின்‌, திரு 
மாலைப்‌ பாடினேன்‌,” என்றனர்‌. அம்மன்னன்‌, அதனைக்‌ 
கேட்டுச்‌ சனழுற்று, “இனி நீர்‌ ஈமு ஈகரில்‌ இருக்கத்தக்க 
வர்‌ அல்லீர்‌! இன்றே ஈம்முடைய ஈகரை விட்டுச்‌ செல்வி 


ராக!” என்ன கடிற்து கூறினன்‌. 


கணிகண்ணர்‌, “வேர்தரே! இன்றே யான்‌ உமது 
ஈகமரைவிட்சே தன்‌! என்று கூறிவிட்டுத்‌, தம்‌ 
. முடைய ஞூரவராகிய இருமழிசைப்பிரானாரை அடைந்து, 
நிகழ்ர்தவற்றைக்‌ க, அடியேன்‌, இந்நகரை விட்டுச்செல்ல 
விடையளித்தருளு தல்‌ வேண்டும்‌,” என்றனர்‌. 
பக்திசாரர்‌, “அன்பரே! நீர்‌ செல்வீரானால்‌ பின்‌ யாம்‌ 
இங்கு இருப்போமோ? எம்பெருமானை எழுப்பசககொண்ளி 
வருகின்றோம்‌: அதுவரையிலும்‌ இங்கு இருப்பீர்‌,” என்னு 
சொல்லிக்‌ சோயிலுக்குச்‌ சென்று, அரலணேச்‌ செல்வனாகிய 
திருமகள்நா சனை ரோக்கி, 


நேரிசை வேண்பா 
* சகணிகண்ணன்‌ போன்றான்‌ காமருபூல்‌ கச்சி 
மணிவண்ணா நீடெச்சு வேண்டா-—.அணிவுடைய 
செர்காப்‌ புலவனும்‌ போகன்றேன்‌ நீயுமுன்‌ றன்‌ 
பைச்நாகப்‌ பாய்சருட்டிக்‌ கொள்‌. 
என்னு விண்ணப்பம்‌ செய்தனர்‌. அப்பெருமானும்‌ தன்‌ 
னுடைய பைர்நாகப்பாயைச்‌ சுருட்டிக்கொண்டு, திருமழி 
சப்பிரானாரைப்‌ பின்தொடர்ந்து செல்லலானான்‌. அப்‌ 
பெருமான்‌ செல்லவே அப்பதியில்‌ உள்ள மற்றைத்‌ தேவர்‌ 
களும்‌ அப்பெருமானைப்‌ பின்தொடர்ந்து சென்றார்கள்‌, 
௩ எபைந்தமிழ்ப்பின்‌ சென்ற பச்சைப்‌ பசும்‌ கொண்டலே !”” 
என்று இச்சரித்திரக்‌ குறிப்பைக்‌ குமரகுருபரர்‌, மீனாட்டு அம்மை 
பிள்ளைத்தமிழில்‌ மூன்றாம்‌ பாட்டில்‌ குறித்துள்ளனர்‌. 


46 ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


பிறகு திருமழிசைப்பிரா னும்‌ இருமகள்கா தனும்‌, மற்றைத்‌ 
தேவர்களும்‌ கணிகண்ணரோடு அப்பதியை விட்டுச்‌ 
சென்று, ஒர்‌ இடத்தில்‌ அன்றிரவு தங்கினார்கள்‌. அதனால்‌, 
கச்சிப்பதி முழுதும்‌, இராமனைப்‌ பிரிந்தபோது அயோ த்தி 
ஈகரம்‌ பொலிவற்றிருந்ததுபோல்‌ பொலிவற்று இருள்‌ 
சூழ்ந்துகொள்ளப்பெற்றது. மரம்‌, செடி, கொடி, புல்‌ 
பூண்டுகளும்‌ வாடிக்‌ இடப்பனவாயின. அரசன்‌ தன்றகரம்‌ 
பொலிவற்றிருத்தலை கோக்க, மிக்க கவலைகொண்டு, 
அமைச்சர்களே வருவித்து, அவர்களை நோக்கி, “அறிஞர்‌ 
களே! இந்ஈகரம்‌ இங்கனம்‌ பொலிவற்திருத்தற்குக்‌ காரணம்‌ 
யாது? அதனை யாய்ர்து, அறிந்து கூறுங்கள்‌,” என்று 
உரைத்தனன்‌. அமைச்சர்கள்‌ அதன்‌ காரணத்தை 
அறிந்துகொண்டு வரும்படி ஒற்றர்களை அனுப்பினார்கள்‌. 
ஒற்றர்கள்‌ சென்று, கணிகண்ணருடன்‌ திருமழிசைப்‌ 
பிரானும்‌, திருவெஃகாவில்‌ ௮ரவணையில்‌ அறி அயில்கொள்‌ 
ரூம்‌ இறைவனும்‌, மற்றைத்‌ தேவர்களும்‌ கச்சிப்பதியை 
விட்டுச்‌ சென்றமையை அறிந்துவந்து கூறினார்கள்‌. 
அமைச்சர்கள்‌ அதனை அரசனுக்குச்‌ சொல்ல, அரசன்‌ மறு 
நாள்‌ அமைச்சர்கள்‌ முதலியவருடன்‌ கணிகண்ணரைத்‌ 
தேடிச்‌ சென்‌ அ, அவரைக்கண்டு வணங்கி, “மெய்ஞ்ஞானச்‌ 
செல்வரே! யான்‌ தங்கள்‌ மேன்மையை அறியாமையால்‌ 
கூறிய கொடுமொழியைப்‌ பொறுத்தருளிக்‌ கச்‌சிப்பதிக்கு 
எழுந்தருள்க!'” என்று வேண்டினன்‌. கணிகண்ணர்‌, இரு 
மழிசைப்பிரானாரை வேண்ட, அவர்‌ தஇிருமகள்காதனை 
நோக்க, 


சணிகண்ணன்‌ போகச்கொழிந்தான்‌ காமருபூங்‌ கச்சி 
மணிவண்ணா நீகடக்க வேண்டும்‌--துணிவுடைய 
செந்ராப்‌ புலவனும்‌ போக்கொழிக்தேன்‌ நீயுமுன்றன்‌ 


உ 33 


பைந்நாகப்‌ பாய்படுத்துக்‌ கொள்‌ 


புத்தகம்‌] இருமழிசை ஆழ்வார்‌ 47 


என்று விண்ணப்பம்செய்யத்‌ திருமசள்காதனும்‌ கணி 
கண்ணருடனும்‌, பக்திசாரருடனும்‌, மற்றைத்‌ தேவர்களுட 
னும்‌ மீண்டும்வக்‌.து திருவெஃகாவில்‌ தன்‌ பைந்காகப்பாயை 
விரித்துப்‌ பள்ளிகொண்டருளினன்‌. “அன்றுமுதல்‌ அப்‌ 
பெருமானுக்குச்‌ “சொன்னவண்ணம்‌ செய்த பெருமாள்‌” 
என்னும்‌ பெயர்‌ வழங்குவதாயிற்று. அம்முதல்வன்‌ கணி 
கண்ணர்‌ முதலியவர்களுடன்‌ சென்று ஓர்‌ இரவு தங்கிய 
இடத்திற்கு ஓரிரவிருக்கை என்பது பெயராயிற்று. மற்‌ 
றைத்‌ தேவர்களும்‌ தத்தம்‌ இடம்‌ உற்றனர்‌. மரம்‌, செடி, 
கொடி, புல்‌, பூண்டு முதலியனவும்‌ செழுமையுற்று விளங்‌ 
இன. ஈகரமுற்றும்‌ முன்போல்‌ பொலிவுற்று விளங்கிய ௮. 
அரசன்‌ மூதலியவர்களும்‌ மகிழ்வெய்தினார்கள்‌. பின்பு, 
திருமழிசைப்பிரானார்‌ திருமகள்நராதனை உள்ளத்தில்‌ 


கொண்டு, யோகத்தில்‌ எழுக்தருளியிருர்தனர்‌. 


பெரும்புலியூர்‌ மறையவர்கள்‌, முன்னே திருமழிசைப்‌ 
பிராஓர்பால்‌ அவமதிப்புக்கொண்டு, பின்‌ அவர்‌ 
மாண்பை அறிந்து வணங்கிப்‌ போற்றுதல்‌. 


இருமழிசைப்பிரானார்‌, பின்பு “சாலி வேலி தண்வ யற்ற 
டங்கி டங்கு பூம்பொழில்‌, கோல மாட நீடு தண்கு டர்தை 
யின்கண்‌”” உறைதல்வேண்டும்‌ எனத்‌ இருவுளம்கொண்டு 
தத ச தழுவு ்‌ 
“விருப்புடைய வெஃகாவே சேர்ர்த பெருமானை வணங்க, 
விடைபெற்றுக்கொண்டு, கணிகண்ணமுடன்‌ புறப்பட்டுப்‌ 
போகையில்‌, இடையில்‌ உள்ள பெரும்புலியூர்‌ என்னும்‌ 
ஊரிலே ஒருவீட்டின்‌ திண்ணையில்‌ தாம்‌ ஈடந்துவர்‌ ல்‌ 
ஒவ அர்ச்‌. ச கீதனா 
உண்டான அயர்ச்சி நீங்க வீற்றிருந்தனர்‌. அத்திண்ணை 
யில்‌ இருந்து வேதம்‌ ஓதிக்கொண்டிருக்த மறையவர்கள்‌ 
வரைக்‌ கண்டு, “நான்காம்‌ வருணத்தினனாகிய இவன்‌ 

ச முண்டி ம 

ட ்‌ ்‌ ்‌ பட்டத ்‌ 

கேட்க காம்‌ வேதம்‌ ஒதுதல்‌ ஆகாது,” என்று எண்ணி, 


ப அமலாக! வரலா பு | இாண்டாம்‌ 


5 அழும்பில்‌, இல்கல, ப ப - ஓ 
வேகம்‌ ஓதுதலை நிறு தீதிலிட்டார்கள்‌. ௮ தனால்‌ பக்தி 
ராரா அவாகள்‌ கழாத்தை அதிற்று, “இவர்கள்‌ வே தம்‌ 
ள்‌ தன்‌ லட ஒக ட ட்‌ அத்த அட த்‌ 5 59 
ஒன்தறகு இடையூருக காம்‌ இங்கு இழுத்தல்‌ ஆகாது, 

. . ரூ . . . . ச 
என்றெ ண்ணி, அசுதிண்ணையை விட்டி ற்ங்கினர்‌. மை றய 
தப சே ம்‌ துதி தொடல்‌. வட்ல 
வர்களை உட ன வே ஐ ஓத்த தா்‌ டத உ விடட கியம்‌ 
கெரியாமல்‌ திசை க்கலானார்கள்‌. பக்திசாரர்‌ 


அதிற்து, அங்குக்‌ ழே இந்திக்‌ டர்க ரெற்கக்ன்‌ 


சரிய நெல்லை யெடுத்து, அவர்கள்‌ பார்க்கும்படி. * உடிரால்‌ 
அதனை பிடம்து, அதன்‌ குறிப்பால்‌ அவாகள்‌ விட்ட வாக்கி 
யக்கை அவர்களுக்கு உணர்த்தியரளினர்‌. அம்மறையவர்‌ 
கள்‌ உடனே விரைற்ு எழுந்து வந்து, அவருடைய திரு 
வடிகளில்‌ வணங்கி, “மெய்ஞ்‌ஞானச்‌ செல்வம்‌ வரய்க்த 
பெரியிர்‌! அடியோங்கள்‌ தங்கள்‌ மேன்மையை அறியாமை 


6 . . ச . PE) . 
பால, செய்த லை தூல யப பொறுத்தருள்‌ க, oT eal 


வேண்டினார்கள்‌. 
பக்திசாரரும்‌ அவர்களுக்குப்‌ பல இன்மொழிகளைக்‌ 


és 


கூறி, விடைபெற்றுக்கொன்டு சென்றனர்‌. 


திருமழிசைப்பிராலுர்‌ தம்மையிகழ்ந்த ளேள்விச்சடங்கர்‌ 
செருக்கடக்கல்‌ 

பக்திசாரர்‌, அப்‌ பதியில்‌ பிச்சையின்பொருட்டுப்‌ 
பல தெருக்களுக்கும்‌ செல்லலாயினர்‌. அப்பதியின்‌ 
திருக்கோயிலில்‌ எழுந்து வியிருக்கும்‌ இறைவன்‌ பக்தி 
சாரர்‌ அவ்வாறு செல்லுந்தோறும்‌ அவர்‌ சென்றுள்ள 
திசையின்‌ பக்கமாகத்‌ தன்‌ திருமுகத்தைத்‌ திருப்பியருளு 
வானானான்‌. அத்திருக்கோயிலின்‌ அர்ச்சகராகிய ஈம்பியார்‌, 
அச்செயலைக்‌ கண்டு, அளவிடற்கரிய வியப்படைந்து, அத 
னைச்‌ லே மழையவர்களுக்குக்‌ காட்டினர்‌. 'அம்மறையவர்‌ 


க்‌, ண ன்‌ ளை ள்‌ ள்‌ தல எது 
. அவ்லாக்கியம்‌ கிருஷ்ணாராம்‌ ல்ரீஹிணாம்‌ ஈசிர்ப்பிர்கம்‌ 
என்பது என்பர்‌, 


புத்தகம்‌ ] இழுமழிசை ஆம்‌ விமர்‌ A9 


களும்‌ சொல்லற்கரிய வியப்பெய்தி, அப்போ வு அப்பதியில்‌ 
ர்‌. ஞ்‌ ஜ்‌ ட க ச கு ம்‌ . 
நடந்‌ துகொண்டிருந்க வேள்விக்குத்‌ தலைவராகிய பெரும்‌ 
புலியூர்‌ அடிகள்‌ என்னும்‌ பெரியாரிடம்‌ சென்று, அவ்வற்‌ 
புதச்‌ செய்சையைக்‌ கூறினார்கள்‌. அவர்‌, “மெய்யடியார்‌ 
கள்‌ ஈட்டம்‌ கண்டிடக்‌ கூடுமேல்‌ ௮௮, காணும்‌ கண்பய 
வதே,” என்னும்‌ கமுத்தினரா தலின்‌, யாகசாலையினின்‌ 
. ட ர . NE ட ்‌ 
அம்‌ விரைம்‌ சென்று, திருமபரிசை ப்பிரர மைக்‌ கண்டு, 
அவர்‌ திருவடி ௪ளில்‌ மதா முடிபட. வணங்பிப்போ ற்‌ றி ்‌ 
“யாகசாலைக்கு எாரந்தருஞ்கல்‌ வேண்டும்‌,” என்று வீண்‌ 
ணப்பம்‌ செய்கு, அழைதச்அுச்‌ சென்‌ ப, இறந்தகோரர்‌ டத்‌ 
இல்‌ அிற்திருக்கச்செய்‌ து, பலவலாயாகச உபசரித்தனர்‌. 
ட 
அரச யாக,ச்சலைவர்‌ யாகத்திற்‌ செய்யும்‌ அக்நி பூசையை 
(முதற்‌ பூசை) அவருக்குச்‌ செய்தனர்‌. - வேள்லிச்சடங்கர்‌ 
சள்‌ அதனைக்‌ ஈண்டு, ௪ருமர்‌ சாம்‌ புரிர்த வேள்‌ வியில்‌ கண்ண 
ணச்‌ அக்கிபூசை செய்க போழ்‌ அ, சிசுபாலன்‌, கண்‌ 
ண்ளை பிழிக்‌ ஏப்‌ பேசிய அபோலப்‌ பக்திரசார ரைப்‌ 
A சூ ச ௪ ப்‌ » . . . 

பொறுப்பரியனவற்றைப்‌ பேசி மிழித்துக்‌ கூறினார்கள்‌ , 
யாகத்சலைவர்‌, அதனைச்‌ கண்டு மனம்‌ பதறி, உடல்‌ ஈடுற்திச்‌ 
சண்ணீர்‌ பெருச்னெர்‌. திருமழிசைப்பிரானார்‌ அவற்றை 
யெல்லாம்‌ மோச்கி, “இனி காம்‌ வாளா இருத்தல்‌ ஆகாது : 
இச்சடங்கர்சுளூக்கு ஈல்லறிவு உண்டாகும்படி செய்தல்‌ 
வேண்டும்‌,” என்ற! திருவுள்ளம்‌ கொண்டு, ' 

அக்க ரங்க எக்க ரல்கள்‌ என்று மாவ தென்கொலோ 

இக்கு அம்பை நீக்கி என்னை ஈச னாக்க வல்லையேல்‌ 

சக்க ரங்கொள்‌ கைய னேச டங்கர்‌ வாய டங்க 

உட்க டந்த வண்ண மேபு மம்பொ இத்த காட்டிடே. 


என்‌: பாடிய 1. வினர்‌.. திருமகள்சாசன்‌ தனையே வணங்‌ 

இத்‌ தொழுவார்க்குத்‌ தன்னை ஓக்க அருள்‌ . செய்பவன்‌ 

ஆதன்‌, உடனே பாற்கடலில்‌ அசவமாகிய - அமளியில்‌ 
ஆ. ௮-1-4 


50 ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


மலர்மகளும்‌ மற்றை நிலமகளும்‌ தன்‌ மலரடிகளை வருடக்‌: 
கண்வளர்ந்தருளும்‌ படியை அனைவரும்‌ காணும்படி பக்தி 
சாரர்‌ திருமேனியில்‌ காட்டியருளினன்‌. பக்திசாரராம்‌ 
.அச்சாரூப நிலையைப்‌ பெற்று யாவரும்‌ காணும்படி யெழுர்‌ 
, திருளியிருந்தனர்‌. சடங்கர்கள்‌ பக்திசாரர்‌ திருமேனியில்‌ 
விளங்கும்‌ திருமகள்நாதனுடைய பேரொனியான வடிவி 
னைச்‌ கண்டு, தங்கள்‌ மன த்துக்கொண்ட செருக்குச்‌ சூரிய 
னைக்‌ சண்ட பனிபோல்‌ ஒழிய, விரைந்து எழுந்து சென்று, 
திருமழிசைப்பிரானராடைய திருவடிகளை வணங்க, 
“அருட்குணப்‌ பெரியீர்‌! அடியோங்கள்‌ அறியாமையால்‌, 
தங்களைப்‌ பலவாறு இழித்துப்‌ பேசினோம்‌. அடியோங்சு 
ளது இப்பிழையைப்‌ பொறுத்தருஞூகல்‌ அருட்குணச்‌ 
செல்வராகிய தங்களுக்கு ஏற்றதாகும்‌. ஈயானது தலைமீது 
உட்கார்ந்தால்‌ அதற்காக அதன்மீது சீற்றம்‌ கொள்வார்‌ 
உண்டோ? தங்களுக்குமுன்‌ யாங்கள்‌ ஈயைப்‌ போன்றவர்‌ 
களே. ஆதலின்‌, எங்கள்‌ பிழையைப்‌ பொருட்படுத்தாமல்‌ 
அருள்புரிதல்‌ மெய்ஞ்ஞானச்செல்வம்‌ வாய்ந்த தங்கள்‌ 
பெருந்தகைமைக்கு ஏற்ற இயல்பேயாகும்‌,'” என்று கூறி 
வேண்டினார்கள்‌. பக்திசாரர்‌ அவர்களுக்குப்‌ பல ஈலம்தரு 
மொழிகளைக்‌ கூறி, வேள்வித்தலைவரா கிய பெரும்புலியூர்‌ 
அடிகளிடத்தும்‌, அவர்களிடத்தும்‌, விடைபெற்றுக்‌ 
கொண்டு இருக்குடர்தையை அடைர்தருளினர்‌. 
- பக்திசாரர்‌ தாம்‌ எழுதிய நூல்களைத்‌ திருக்குடந்தையிலே 
காவிரியில்‌ விடுத்தலும்‌, அவற்றுள்‌ இரண்டு 
நீரின்‌ எதிர்‌ ஏறிவருதலும்‌ 

அங்கன ம்‌ அடைந்தவர்‌ கோயிலுக்குச்‌ சென்று, அக்‌ 
இகாயிலின்கண்‌ எழுந்தருளியுள்ள ஆசா௮முதனைச்‌ சேவித்‌ 
ப்‌, பின்‌ தாம்‌. அதுவரையில்‌ பாடிய பாசுரங்களை யெல்‌ 
லாம்‌ காவிரி ரீரிலே விட்டனர்‌. அவற்றுள்‌, நூற்றிருபது 


புத்தகம்‌ | திருமழிசை ஆழ்வார்‌ 5.1 


பாசுரங்களையுடைய திருச்சந்த விருத்தமும்‌ தொண்ணுறு 
பாசுரங்களையடைய ஈான்முகன்‌ திருவக்தாதியும்‌ ஆயெ 
இவ்விரு நாற்களும்‌ நீரோட்டத்திற்கு எதிராய்‌ வந்து, 
பக்திசாரர்‌ அருகு உற்றன. உடனே, அவர்‌ அவ்விரு நூற்‌ 
களையும்‌ எடுத்துக்கொண்டு, மீண்டும்‌ கோயிலுக்குச்‌ 
சென்று, ஆராவமுதனைச்‌ சேவித்‌ துப்‌ பிறகு அவ்விரு நூற்‌ 
களையும்‌ உலகுய்ய உபகரித்தருளி, அப்பதியிற்‌ பல ஆண்டு 
கள்‌ யோகத்தில்‌ அமர்ந்திருந்‌ து உலகை வாழ்வித்தருளினர்‌. 
இவர்‌ பாடியருளிய பாசுரங்களில்‌ தத்‌ துவப்பொருள்‌ 
களை உணர்த்துவன பல; திருமகள்காதன்பால்‌ அன்பைத்‌ 
தோற்றுவிப்பன பல. சொற்பொருட்‌ பின்வருநிலை ௮ணி 
யும்‌ சொற்பின்‌ வருகிலை௮ணியும்‌ அமைந்தன சல. இயற்கை 
வருணனைகளை த்‌ தம்பால்‌ கொண்டன பல. இவருடைய 
பாசுரங்கள்‌ யாவும்‌ பொருட்செறிவும்‌, மிடுக்கும்‌ இன்ப 
மும்‌ வாய்ந்தனவாய்‌ விளங்குகின்றன. அவற்றுட்‌ ல 
வற்றை அடியிற்‌ காண்க, 
.... தன்னுளே ரைத்தெ முந்த ரங்க வெண்த டங்கடல்‌ 
. தன்னு ளேதி சைத்தெ முந்த டங்கு இன்ற தன்மைபோல்‌ 
நின்னு ளேபி றந்தி நந்து நிற்ப வுந்தி ரிபவும்‌ 
கின்னு ளேய டங்கு இன்ற நீர்மை நின்கண்‌ நின்றதே. 
(திருச்சந்த விருத்தம்‌--பா. 10.) 
சொல்லி னால்தொ டர்ச்ச நீசொ லப்ப டும்பொ ருளுரீ 
சொல்லி னால்சொ லப்ப டாது தோன்று இன்ற சோதி£ீ 
சொல்லி னால்ப டைக்க நீப டைக்க வந்து தோன்றினார்‌ 
சொல்லி னால்ச ரங்க நின்கு ணங்கள்‌ சொல்ல வல்லரே. 
திருச்ச பா. 11. 
இன்று சாதல்‌ நின்று சாதல்‌ அன்றி யாரும்‌ வையகத்‌ 
தொன்றி நின்று வாழ்தல்‌ இன்மை கண்டும்‌ நீசர்‌ என்கொலோ 
அன்று பார எந்த பாத போதை யுன்னி வானின்மேல்‌ 
சென்று சென்ற தேவ ராயி ருக்கி லாக வண்ணமே. 
(இரு௪௪--66.) 


52 ஆழ்வார்கள்‌ வரலாறு 


திருமழிசையார்‌ அவதரித்த மாதமும்‌ நாளும்‌ 
நேரிசை வெண்பா 
தையில்‌ மகமின்று தாரணிம௰ீர்‌ எற்றமிர்தத்‌ 
தையில்‌ மகத்துக்குச்‌ சாழ்றுகன்ேன்‌--துய்யமதி 
பெற்ற மழிசைப்‌ பிரான்பிறந்த சாளென்று 
கற்றவர்கள்‌ கொண்டாடும்‌ நாள்‌. 


வாழி திருநாமம்‌ 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரிய விநத்தம்‌ 
அன்புடன்‌ அந்தாதி தொண்ணுற்றே டாஅரைத்தான்‌* வாழியே 
அழகாரும்‌ திருமழிசை அமர்க்தபிரான்‌ வாழியே 
இன்பமிகு தையில்மகச்‌ இங்குதித்தான்‌ வாழியே 
எழிற்சர்த விருத்தம்நாற்‌ றிருபதிக்தான்‌ வாழியே 
மூன்புகழ்சேர்‌* மழிசைலந்த முனிவர்கோன்‌ வாழியே 
முழுப்பொன்னிப்‌ பெருக்கெதிர்செய்‌ முதிர்கவியோன்‌ வாழியே 
ஈன்புவியில்‌ ஈவிலாண்டு பலவுறைர்கான்‌ வாழியே 
நங்கள்பத்தி சாரணிரு ஈற்பதங்கள்‌ வாழியே. 


வை விவ பட டடம பட டடம பைப்‌ பயம்‌ படட 
* ஈண்டு, *தொண்ணூற்‌ முறுரைத்தான்‌' என்பதும்‌ பாடம்‌. 
இப்பாடம்‌ கொள்ளின்‌, ஓசையும்‌ விருத்த இலக்கணமும்‌ தையும்‌. 
* ஈண்டு, “முன்புகதில்‌ வர்‌ததித்த' என்றும்‌, 
$ எண்டு, ‘நாலாயிரத்‌ தெழுநாற்றான்‌' என்றும்‌ பாடங்கள்‌ உள. 
இப்பாடங்கள்‌ ஆய்வாருக்கு ஏலாதனவாம்‌. அன்றியும்‌, 8-ம்‌ எண்‌ 
ன்கண்‌ . உள்ள பாடம்‌, பொருட்பொருத்தம்‌ இல்லாததாயும்‌, 
இலக்கணம்‌ தைந்ததாயும்‌ இருக்கின்றது; ஈன்கு ஆய்க, 


௯. தொண்டரடிப்பொடியார்‌. 


5 நேரிசை வேண்பா 

மண்டங்‌ குடியென்பர்‌ மாமறையோர்‌ மன்னியசீர்த்‌ 

தொண்ட ரடிப்பொடி தொன்னகரம்‌--வண்டு 

திணர்த்தவயற்‌ றென்னரங்கத்‌ தம்மானைப்‌ பள்ளி 

உணர்த்தும்‌ பிரானுதித்த ஊர்‌. 

கொண்டல்‌ குமுறும்‌ குடகிழிக்‌ து, மதகு உக்தி, ௮௫ல்‌ 
கொண்டு, அரை மண்டி, வரும்‌ நீரை* உடைய காவிரியாறு 
பாயப்பெறுதலால்‌, வளமிக்குத்‌ தமிழகத்தின்‌ செல்வக்‌ 
களஞ்சியமாய்‌ விளங்கும்‌ சோழநாட்டில்‌ உள்ள ஊர்க 
ளூள்‌ மண்டங்குடி என்பதும்‌ ஒன்றாகும்‌. அவ்வூரிலே 
இருக்கு வேதியர்களும்‌, எசர்‌ வேதியர்களும்‌, சாம வேதி 
யர்களும்‌ ஆகிய மறையவர்கள்‌ பலர்‌ இருந்தார்கள்‌. 
அவர்களுள்‌, முன்குடிமிச்சோழியப்‌ பார்ப்பனர்‌ ஒருவர்‌ 
இருந்தார்‌. அவர்‌ மற்றை மறையவர்கள்‌ யாவரும்‌ வந்து 
அடிவணங்கத்‌ தக்க கலையறிவும்‌ ஒழுக்கமும்‌ அமையப்‌ 
பெற்றவர்‌; திருமகள்காதன்பால்‌ பேரன்புடையவர்‌. 
அவர்‌ பெயர்‌ வேதவிசாரதர்‌ என்பது. அவருக்குத்‌ திரு 
மகள்நாதன்‌ திருவருளால்‌ ஓர்‌ அருமருந்தன்ன மைந்தர்‌ 
மார்கழித்‌ திங்களில்‌ கேட்டைகாளில்‌ அவதரித்தனர்‌. 
இவரைத்‌ திருமகள்சாதனுடைய வனமாலையின்‌ அமிச 


மானவர்‌ என்பர்‌. 


பெற்றோர்கள்‌ பத்துகாளும்‌ கடந்த இரண்டாம்‌ காள்‌ 
செய்வன செய்து, அம்மைர்தருக்கு லிப்பிரநாராயணர்‌ 
என்று பெயரிட்டார்கள்‌. இவர்‌ தக்க பருவத்தில்‌ கல்லி 
கற்கத்‌ தொடங்கி தென்மொழியினும்‌ வடமொழியிணும்‌, 
கற்கவேண்டிய நூற்களை எல்லாம்‌ ஐயம்‌ திரிபதக்‌ கற்‌ 


* இருவரங்கச்கலம்பகம்‌, பா-1. 


54 ஆழ்வார்கள்‌ வரலாது [இரண்டாம்‌ 


ணர்ந்து, கலையறிவு நிரம்பப்‌ பெற்றுக்‌, கலை கிரம்பிய 
முழுமதி யெனப்‌ பொலிவுற்று விளங்கினர்‌. இங்கனம்‌ 
இறந்து விளங்கிய விப்பிரகாராயணர்‌, உலக வாழ்க்கையின்‌ 
திலைஇன்மையை உட்கொண்டு, 


கலி விநத்தம்‌ 
மெய்யில்‌ வாழ்க்கையை மெய்யெனக்‌ கொள்ளுமிவ்‌ 
வையர்‌ தன்னொடும்‌ கூடுவ தில்லையான்‌ 
(பெருமாள்‌ திருமொழி, 8-ம்‌ திருமொழி, பா...) 
எனவும்‌, 
மார னார்வரி வெஞ்சிலைச்‌ காட்செய்யும்‌ 
பாரி னாரொடும்‌ கூடுவ தில்லையான்‌ 


(கை திரு. பா. 3.) 
எனவும்‌, 
உண்டி யேயுடை யேயுகச்‌ தோடுமிம்‌ 
மண்ட லத்தொடும்‌ கூடுவ தில்லையான்‌ 
(கை திரு. பா. &.) 


எனவும்‌ உறுதிகொண்டு, கங்கையிற் புனிதமாய சாவிரி 
தடுவுபாட்டுப்‌ பாம்பணையிலே பள்ளிகொண்டருளிய திரு 
வரங்கச்‌ செல்வனுக்கே தொண்டுபுரியும்‌ மனம்‌ உடையவ 
ராய்த்‌, இருவாங்கத்திற்‌ சென்று, ஒரு நந்தனவனம்‌ 
அமைத்து, அதில்‌ மா, பலா, கமுகு, நெல்லி, காவல்‌, 
எலுமிச்சை, ம்‌ முதலிய மரங்களையும்‌; பலவகையா யெ 
பூச்செடி கொடிகளையும்‌ செழிப்புற வமைத்து வளர்த்தார்‌. 
அதன்கண்‌ உள்ள அம்மரம்‌, செடி, கொடிகளுக்கு இடை 
யில்‌ அளவச்செடி எங்கும்‌ காணப்படும்‌. அச்சோலையில்‌ 
உள்ள பொய்கைகளிலும்‌, நீரோடைகளிலும்‌ செந்தா 
மரை, வெண்டாமரை, கருங்குவளை, அல்லி முதலிய 
மலர்கள்‌ மலர்ந்து பொலியும்‌. இளமென்‌ மாதர்களின்‌ 


புத்தகம்‌ | தொண்டாடிப்பொடியார்‌ 55 


கரிய கூந்தலுக்கு மற்றை யிடத்துள்ள இருளை உவமை 
கூறுதல்‌ பொருந்தாத; இச்சோலையில்‌ உள்ள இருளே 
உவமை கூறுதற்கு உரியது ஆம்‌ என்று புலவர்கள்‌ கூறும்‌ 
படி. அச்சோலையில்‌ இருள்‌ அடர்ந்து இருக்கும்‌. அச்‌ 
சோலையில்‌ உள்ள மலர்களில்‌ வண்டுகள்‌ விப்பிரகாராயண, 
ருடைய புகழைப்‌ பாடுவனபோல இனிமையாக முரலும்‌. 
அச்சோலையில்‌ உள்ள மரங்களின்‌ -உச்சியிலிருர்‌.து பறவை 
கள்‌ இனிமையாகப்‌ பாடுதல்‌, வானவர்களை நோக்கித்‌ 
“தேவர்களே! உங்கள்‌ காட்டில்‌ உள்ள சோலையின்‌ மலர்கள்‌ 
எங்கள்‌ விப்பிரரசாராயணர்‌ அமைத்த சோலையின்‌ மலர்‌ 
களைப்போலத்‌ திருவரங்ககாதன்‌ உவப்புக்கு உரியன 
அல்ல. ஆதலின்‌, உங்கள்‌ காட்டுச்‌ சோலை எங்கள்‌ விப்பிர 
நாராயணர்‌ அமைத்த சோலைக்கு ஒப்பாகா அ,” என்று 
கூறுவன போன்றிருக்கும்‌. அச்‌ சோலையின்‌ மரங்களில்‌ 
உள்ள இள்ளைகள்‌ அப்பதியில்‌ உள்ளார்‌ எப்பொழுதும்‌ 
பாடுவனவாகிய “அருமறை அணிந்த பொருள்‌ முடிவை 
இன்சொல்‌ அமுதொழுகுகின்ற தமிழினில்‌ விளம்பி 
யருளிய' சடகோபர்‌ இன்னிசைப்‌ பாசுரங்களைப்‌ பாடும்‌. 
பிரமனுக்கு ஒர்‌ ௮ன்னமாய்‌ மறையை உரைத்தருளிய திரு 
ம்கள்காதன்‌ அப்பாசுரங்களைக்‌ கேட்கும்பொருட்டுப்‌ பல 
அன்னங்களின்‌ வடிவுகொண்டு, அச்சோலையில்‌ தங்கியிருத்‌ 
தல்‌ போலப்‌ பல அன்னப்பறவைகள்‌ அச்சோலையின்‌ 
பொய்கைகளிலும்‌ ஓடைகளிலும்‌ பூத்திருக்கும்‌ தாமரை 
மலர்களில்‌ தங்கியிருக்கும்‌. பொதிகைமலையில்‌ தமிழுடன்‌ 
பழய தென்றற்‌ காற்று அச்சோலையில்‌ கிள்ளைகள்‌ பாடும்‌ 
ட சோபருடைய பாசுரங்களைக்‌ கேட்டு மேன்மேலும்‌ 
அவற்றைக்‌ கேட்க வேண்டும்‌ என்னும்‌ விழைவால்‌ 
அதிலேயே தங்கிவிட்டது போலும்‌ என்று கூறும்படி. எப்‌ 
பொழுதும்‌ அதில்‌ மென்கால்‌ வீசிக்கொண்டேயிருக்கும்‌. 


56 ஆழ்வார்கள்‌ வரலாஹது . | இரண்டாம்‌ 


விப்பிரநாராயணரைத்‌ தேவதேவி என்னும்‌ பொ துமடத்‌ பதை 
கன்வயப்படுத்தல்‌ 
விப்பிரமாராயணர்‌ அச்சோலையில்‌ உள்ள மலர்களைக்‌ 
கொண்டு மாலைகள்‌ கட்டிப்‌, பாம்பணைப்‌ பள்ளியானுக்குச்‌ 
'சீசர்த்துவருவாராயினர்‌. அப்போது இருக்கரம்பணரிலே 
கண்டோர்‌ மனம்‌ க்‌ இளமையும்‌ வனப்பும்‌ வாய்ந்த 
வார்களாகஇய இரு ௦ பொ வ்மாதர்கள்‌ இருந்‌, தார்கள்‌. அவர்கள்‌ 
இருவரும்‌ உடன்பிறந்தவர்கள்‌, அவர்களுள்‌ மூத்தவள்‌ 
பெயர்‌ தேவி என்பது: இனையவள்‌ பெயர்‌ தேவதேவி 
என்பது. : அவர்கள்‌ ஆடல்‌ பாடல்களில்‌ ஒப்புயாவு அற்ற 
வர்கள்‌. அவர்கள்‌ இருவரும்‌ அப்போதிருந்த சோழ 
நாட்‌ மன்னனைக்‌ காணத்‌ தங்கள்‌ தோழியர்களோடு 
சென்றார்கள்‌. அரசனும்‌ அவர்களை வரவேற்று, உபசரித்‌ 
அப்‌, பாட்கேகளைக்‌ கேட்க விழைவுற்று, அவை யமைத்து, 
அவர்களைப்‌ பாடச்‌ சொன்னான்‌. அவர்களும்‌, அரசனும்‌ 
அவையின்‌ கண்‌ உள்ள மற்றையோரும்‌ களிப்பென்னும்‌ 
கடலில்‌ ஆமும்படி 
கரவு கோச்சகம்‌ 


ஊரெல்லாம்‌ அஞ்சி உலகெல்லாம்‌ ஈள்ளிருளாய்‌ 
நீரெல்லாம்‌ தேறியோர்‌ நீளிரவாய்‌ நீண்டதால்‌ 
பாரெல்லாம்‌ உண்டரம்‌ பாம்பணையான்‌ வாரானால்‌ 


ஆரெல்லே வல்வினையேன்‌ ஆவிகாப்‌ பாரினியே 
(திருவாய்‌---5-ம்‌ பத்து--4-ம்‌ திருவாய்மொழி, 1) 


ஆவிகாப்‌ பாரினியார்‌ ஆழ்கடல்மண்‌ விண்மூடி 
மாவிகார மாயோர்‌ வல்லிரவாய்‌ நீண்டதால்‌ 
காவி2சர்‌ வண்ணனென்‌ கண்ணனும்‌ வாரானால்‌ 


பாவியேன்‌ நெஞ்சமே நீயும்பால்‌ கல்லையே ( } 


சற்‌ 2.) 
என ஊனும்‌ உணர்வும்‌ உயிரும்‌ உருக்குவனவான செஞ்‌ 
சொற்‌ பாசுரங்களைப்‌ பாடினார்கள்‌. அவையின்கண்‌ இருந்த 


புத்தகம்‌ | தொண்டாடி.ப்பொடியார்‌ 27 


அரசன்‌ முதலிய அனைவருடைய சண்களினின்றும்‌ கீர்‌ 
சாரைதாரையாகப்‌ பெருகுவதாயிற்று. அரசன்‌ மகிழ்ச்சி 
மிக்கானாய்‌, அவர்களுக்குப்‌ பொன்‌, மணி முதலியவற்றை 
அளவின்‌ றி வழக்க உபரி த்தனன்‌. அவ்விருவரும்‌ 
_வகை மிக்கவர்களரய்‌ அரனை வணங்கி, & ிடைபெற்றுக்‌ 
ஐ 


கொண்டு, தங்கள்‌ ஊருக்‌ புக்‌ செல்லப்‌ ன்பம்‌ 


அவர்கள்‌ அங்றனம்‌ செல்கையில்‌, தேவே நேவி தன்‌ 


துறக்கையாயெ தேலியை நோக்கி, “அக்‌ வாள்‌, 


“££ நீல மேகம்‌ நெடும்பொழ்‌ குன்றத்துப்‌ 
பால்விரிச்‌ தகலாது படிந்தது போல 
ஆயிரம்‌ விரித்தெழு உலையுடை அருந்திறல்‌ 
பாயம்‌ பள்ளிப்‌ பலர்தொழு தேத்த 
விரிதிரைச்‌ காவிரி வியன்பெருச்‌ துருத்திக்‌ 


இருவமர்‌ மார்பன்‌ இடர்‌.௪ வண்ணம்‌ ' 


சேவிக்க என்‌ மனம்‌ விரும்புகின்றது. ஆதலின்‌, திரு 
வரங்கத்திற்குச்‌ சென்று, அப்‌ பெருமானைச்‌ சேவித்துக்‌ 
கொண்டு, ஈம்மூருக்குச்‌ செல்வோம்‌; என்றனள்‌. முத்தா 
ளாகிய தேவி, “அன்புடையாய்‌! என்‌ கருத்தும்‌ ௮ துவே; 
வருக செல்வோம்‌.” என்றுன்‌. பின்‌ இருவரும்‌ தாங்கள்‌ 
கருதியபடி திருவாங்கத்தை அடைந்து, விப்பிரசாராயண 
ராலே  அமைக்கப்பட்ளெள சோலையை கோக்கு 
வியப்புற்றர்கள்‌; பிறகு, அதன்‌ அருகில்‌ வந்தார்கள்‌. 
அப்போது தேவதேவி தன்‌ தமக்கையாகிய தேவியை 
நோக்கு, “அக்காள்‌! வானவர்கோனுக்கு மனம்‌ கவரும்‌ 
எ. ழில்மிக்க சோலை புண்டு என ழமூல்களால்‌ அறிந்ததே 
யன்றி எவரும்‌ கண்டதில்லை. அத்தேவர்‌ கோனும்‌ 
இதனைக்‌ காண்பானானால்‌, வானகச்சோலையை விட்டு, இச்‌ 
..... * இலப்பதிகாரம்‌, மஅரைக்காண்டம்‌, 11-காடுகாண்காதை அடி 


25 முதல்‌ 40 வரை. 


58 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


சோலையில்‌ வந்து தங்கவே விழைவான்‌ என்றால்‌, இதனை 
நம்போன்றார்‌ விரும்புதல்‌ அருமையோ? இதனை 
இங்கனம்‌ அமைத்தவர்‌ யாரோ? அவர்‌ யாருக்காக 
அமைத்தனரோ ? இதனை அமைத்தவரது அறிவின்‌ திறம்‌ 
மிகச்‌ சறந்ததாகும்‌. இதன்கண்‌ வந்து தங்கியிருப்பவர்‌, 
ஒப்புயர்வற்ற இன்பத்தை நாகர்வர்‌.'? என்றாள்‌. தேவி, 
“அன்புடையாய்‌! இதனை அமைத்தவர்‌ விப்பிரநா ராயணர்‌ 
என்னும்‌ திருப்பெயரை உடைய மறையவர்‌ தலைவர்‌. அவர்‌ 
இதனை த்‌ தேவகேவனாயெ திருவரங்கநா தனுக்குத்‌ திருமாலை 
கட்டிச்‌ சமர்ப்பிக்கும்பொருட்டே அமைத்தனர்‌.” என்‌ 
றனள்‌. இங்கனம்‌ இவர்கள்‌ பேசிக்கொண்டிருக்கையில்‌, 
விப்பிரசாராயணர்‌ இவர்கள்‌ இடத்தின்‌ அருகிலுள்ள 
மரங்களுக்கும்‌ செடி கொடிகளுக்கும்‌ களைகளைக்‌ களைந்‌ து நீர்‌ 
பாய்ச்சுதற்காக வந்தனர்‌. தேவதேவி அவரது எழிலால்‌ 
மனம்‌ கவரப்பட்டுத்‌, தன்னை அவர்‌ ரோக்கும்படி செய்தற்‌ 
பொருட்டு, காதல்‌ விளைக்கும்‌ இன்மொழிகள்‌ பலவற்றைத்‌ 
தன்னுடைய தமக்கையிடம்‌ கூறலானாள்‌. அங்ஙனம்‌ 
அவள்‌ நெடுநேரம்‌ பேசிக்கொண்டிருந்தும்‌ விப்பிரகாரா 
யணர்‌ அவளைச்‌ சிறிதும்‌ திரும்பிப்‌ பாராமல்‌ தாம்‌ புரியும்‌ 
தொண்டிலேயே தமது கருத்தைச்‌ செலுத்திக்கொண் 
டி.ருந்தனர்‌. 


தேவதேவி, அதனைக்‌ கண்டு, “அக்காள்‌! இவர்‌ என்ன 
'அலிப்பிறப்பினரோ ? உன்மத்தரோ? நாம்‌ இதுகாறும்‌ ' 
காதல்‌ விளைக்கும்‌ பேச்சுக்களைப்‌ பேசிக்கொண்டி ருந்தும்‌ 
இவர்‌ நம்மைத்‌ திரும்பியும்‌ பார்த்திலரே?”? என்றாள்‌. 

தேவி, “அன்புள்ள தங்கையே, இவர்‌ அலிப்பிறப்‌ 
பினரும்‌ அல்லர்‌. உன்மத்தரும்‌ அல்லர்‌. உலகப்பற்றினை 
யொழித்து, உண்ணும்‌ சோறும்‌, பருகும்‌ நீரும்‌, தின்னும்‌ 


புத்தகம்‌] தொண்டாடிப்பொடியார்‌ 59 


வெற்றிலையும்‌ எல்லாம்‌ பாம்பணைப்‌ பள்ளி மேய பரமனே 
எனக்‌ கொண்டு, அப்பெருமானுக்குத்‌ தொண்டு புரிவதி 
லேயே தமது மனத்தைச்‌ செலுத்திக்கொண்டிருப்பவர்‌ 
ஆகலின்‌, அவருக்கு நாம்‌ பேகியவற்றில்‌ ஒன்றும்‌ கேட்‌ 


டி.ராது,”” என்றனள்‌. 


தேவதேவி, “அக்காள்‌! நீ சொல்வது விந்தையாயிருக்‌ 
ன்றது! என்னதான்‌ உலக இன்பங்களை வெறுத்தவர்க 
ளாய்‌ இருப்பினும்‌ இளமையும்‌ எழிலும்‌ வாய்ந்த பெண்‌ 
களின்‌ தேனினும்‌ இனிய சொற்களைக்‌ கேட்டு அவர்தம்‌ 
கண்வலையில்‌ அகப்படாமல்‌ இருக்கக்கூடியவர்கள்‌ எங்கும்‌ 
இரார்கள்‌. விசுவாமித்திரர்‌ முதலிய சிறந்த முனிவர்களும்‌ 
பெண்களின்‌ கண்வலையில்‌ அகப்பட்டுத்‌ தங்கள்‌ தவத்தை 
யிழந்த வரலாற்றை நாம்‌ நூல்களில்‌ படித்திருக்கின்‌ 
வோமே! ஆதலின்‌, நீ சொல்வதனை நான்‌ டன்‌ ஈம்பேன்‌.”' 


என்றாள்‌. 


தேவி, ஸ்‌ த்க்‌ தங்கையே! நீ நம்‌ பெருமானாயெ 
“திருமகள்நாதனுடைய அடியவர்களின்‌ மேன்மையை 
அறியாமையின்‌ இவ்வாறு கூறுஇன்றனை. அவர்கள்‌, 
** இடரான ஆக்கை இருக்க முயலார்‌ 

மடவார்‌ ம்யக்கின்‌ மயங்கார்‌--கடவுளர்க்கு 

காதனூர்‌ ஆதரியார்‌ சானென தென்னார்‌.” 
அவர்களுடைய மேன்மை சொல்லுதற்கரிது. அவர்கள்‌ 
குணமென்னும்‌ குன்றேறி நிற்பவர்கள்‌. அவர்களை உல 
கத்து மற்றவர்களோ டொக்க வைத்து எண்ணிப்‌ பேசுதல்‌ 
தகுதி அன்ற.” என்றனள்‌. தேவதேவி, “அக்காள்‌! நான்‌ 
ஒரு மதிக்குள்‌, இவரை என்வயப்படுத்‌ தன்றேன்‌ பார்‌.” 
/்‌ என்றனள்‌. அதனைக்‌ கேட்ட தேவி, புன்னகை புரிந்து, 
* நூற்றெட்டுத்‌ திறாப்ப தியக்தாதி, செ, 9. 


்‌] 


60 ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


“அன்புடையாய்‌! நீ அவ்வாறு ஒருமாதத்திற்குள்‌ இவரை 
உன்வயப்படுத்திவிடுவையானால்‌ நான்‌ உனக்கு ஆறுமாதம்‌ 


வெள்ளாட்டியாய்த்‌ தொண்டு புரிவேன்‌.” 


என்றனள்‌. 

தேவதேவி, “நான்‌ இவரை ஒருமதிக்குள்‌ என்‌ 
வயப்படுத்தாவிடின்‌, உனக்கு ஆறுமாதம்‌ வெள்ளாட்டி 
யாய்ப்‌ பணி புரிவேன்‌.” என்னு கூறித்‌ தன்‌ ஆடை 
அணிகளைக்‌ களைந்து தன்‌ தமக்கையிடம்‌ கொடுத்துவிட்டு, 
ஒரு பழைய ஆடையை உடுத்துக்கொண்டு, தன்‌ தமக்‌ 
கையை நோக்கி, “அக்காள்‌! நீ இவற்றையும்‌ அரசர்‌ 
அளித்தவற்றையும்‌ கொண்டு ஈம்மனைக்குச்‌ செல்க. நான்‌ 
கூடிய விரைவில்‌ வர்க உன்னைச்‌ காண்ண்றேன்‌.? என்‌ 
றனள்‌. 

தேவி, “அன்புடையாய்‌! நினக்கு நலம்‌ உண்டாகுக. 
நீ சாதிக்கக்‌ துணிந்சு செயல்‌ மிக்க அருமையுடைய து.” 
என்று கூறிச்‌ தேவதேவியின்பால்‌ விடைபெற்றுக்‌ 
கொண்டு சென்றாள்‌. பிறகு தேலதேலி விப்பிரசாராயண.. 
ரிடம்‌ சென்று, அவரைச்‌ கண்டு, அடி.பணிர்‌ த, “மெய்ஞ்‌ ” 
ஞானச்‌ செல்வரே! அருர்தவமுதல்வரே! அன்புறுமுளச்‌ 
தரே! அருள்மனப்பெரியிர்‌ 1! அடியாளைக்‌ காத்தருளல்‌ 
வேண்டும்‌. அடியேன்‌ முற்பிறப்பிற்‌ செய்த இவினையால்‌ 
ஒருபரத்தையின்‌ மகளாய்ப்‌ பிறக்கேன்‌. அப்பரத்தையர்‌ 
செய்யும்‌ செயல்கள்‌ எனக்கு சாள்தோறும்‌ நாணத்தையும்‌ 
வெறுப்பையும்‌ வளர்‌ த்‌துவந்தன; ஆகலின்‌, அவர்களுடன்‌ 
உறைவதை நரகத்தின்‌ உறையுள்‌ எனவே என்‌ மனம்‌ 
கொள்வதாயிற்று; ஆதலால்‌, இவர்களை விட்டு நீங்கித்‌ 
தக்காராகிய பெரியோரை அடைக்‌ அ, ஈரம்‌ உய்தற்குரிய 
நெறியைப்‌ பெறுதல்வேண்டும்‌.” என்று எண்ணினேன்‌... 
தேவரீர,த மேன்மையைப்‌ பலரால்‌ முன்னரே கேட்டு 


புத்தகம்‌ | தொண்டாடி.ப்பொடியார்‌ 61 


அ.திக்திருக்ே தன்‌; ஆதலின்‌, தங்கள்‌ திருவடி. த்தாமரைகளை 
என்‌ உயிருக்கு அரண்‌ எனக்கொண்டு வந்தடைந்தேன்‌. 
அடியேனை உய்லிக்தமுளு தல்‌, எல்லா உயிர்கள்பாலும்‌ 
அன்பு நீந்காதவராயெ தங்கள்‌ கடமையாகும்‌.” என்று 
கூறி, மீண்டும்‌ அவருடைய பொற்றாமரை அடிகளை வணங்‌ 
திக்‌ கண்களினின்‌ ௮ நீர்‌ தாரைதாரையாகப்‌ பெருகிவர 


நின்முள்‌. 


விப்பிரசாராயணர்‌ மாசற்ற மனம்‌ உடையவரா லின்‌, 
அவளுடைய மெய்ப்பாடுகளைக்‌ கண்டு அவள்‌ கூறிய 
வற்றை யெல்லாம்‌ உண்மையாயெ ௯. ற்றுச்கள்‌ என்றே 
எண்ணினார்‌. இதுபற்றியன்றே? அவ்வையார்‌, “வெள்‌ 
ளைக்‌ கில்லை கள்ளச்‌ சிந்தை,” என்றார்‌. 


ஆகையால்‌, அவளிடத்தில்‌ அவருக்கு மிக்க இரக்கம்‌ 
உண்டாயிற்று ; ஆதலின்‌, அவர்‌ அவளை நோக்கி, 4 நற்‌ 
குணச்‌ செல்லியே ! ஈம்‌ பெருமானுக்கு நான்‌ செய்யும்‌ 


தொண்டை. நீயும்‌ செய்பகொண்டிரு; நம்‌ பெருமான்‌ 
தன்பால்‌ அன்பு செலுத்தும்‌ அடியவர்களுக்கு எப்‌ 


ற ட ய்‌ வி 
போதும்‌ அரீயனாயிருந்து அருள்புமிவன்‌. ஆதலின்‌, 
ஓவன்‌ அருளை நீ பெறுகலில்‌ யாதும்‌ ஐயுறவின் அ. 

௮ (தி அ, அம்‌ ஐய அ 
உனக்கு ஈலம்‌ உண்டாகுக.” சான்று அருள்‌ நிலை நக்கு 


மான த்துடன்‌ கூறியருளினார்‌. 


தேவதேவி, அதுமுதற்கொண்டு விப்பிரசாராயண 
ருக்கு உதவியாக மரம்‌, செடி, கொடிகளுக்கு நீர்‌ பாய்ச்ச 
தல்‌, பாத்திகளை அமைக்கவேண்டிய இடத்தில்‌ அமைச்‌ 
தல்‌, மடைகளைத்‌ திருப்பி நீரைச்‌. செலுத்தவேண்டிய 
இடத்திற்‌ செலுத்துதல்‌, களைகளைக்‌ களைதல்‌ முதலிய 
தொண்டுகளை விப்பிரசாரசாயணரும்‌ உசக்கும்படி செய்து 
வாலானாள்‌. விப்பிரகாராயணர்‌ தொண்டு செய்வதில்‌ 


62 ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


தேவதேவிக்கு உள்ள சிறந்த ஊக்கத்தைக்‌ கண்டு, *இவ்‌ 
வருங்குணச்‌ செல்வி, எம்பெருமானிடம்‌ பேரன்பினை 
என்று கொண்டு, ஈடும்‌ எடுப்பும்‌ இல்லாத 
இறைவனுக்கு ஆராதிக்கும்‌ அடிசிலில்‌ ஒருபகுதியை அன்‌ 
புடன்‌ அவளுக்கு அளித்து, மறு பகுதியைத்‌ தாம்‌ 
உட்கொள்வாராயினர்‌. 


உடையவள்‌,” 


தேவதேவி, சற்றேறக்குறைய இருபது சகாட்கள்‌ 
வரையிலும்‌ இங்கனம்‌ நீர்‌ பாய்ச்சுதல்‌ முதலிய தொண்டு 
களைப்‌ புரிந்து வந்ததோடு விப்பிரநா ராயணருடைய மனத்‌ 
தைத்‌ தன்வயமாகத்‌ திருப்புதற்காகக்‌ கொடிஇடை துவள 
அன்னம்‌ என மென்னடை நடந்து, மான்‌ எனப்‌ பல 
வற்றை மருண்டு நோக்கித்‌, தேன்‌ எனப்‌ பல இன்மொழி 
களைக்‌ கூறிவருவளாயினள்‌. விப்பிரராராயணருடைய 
மனம்‌ அச்செயல்கள்‌ எவந்றாலும்‌ மாறித்‌ தன்வயமாகக்‌ 
கண்டிலள்‌. “ஆ! என்னே ! இவ்வருங்குணச்செல்வர து 
மனநிலை | “ரெட்டிறாப்புப்‌ பாரைக்கு நெக்குவிடாப்‌ பாறை, 
பசுமரத்தின்‌ வேருக்கு நெக்குவிடும்‌' என்பர்‌: ௮துபோல 
இவர்பால்‌ நாம்‌ இதுகாறும்‌ கூறிவந்த தேனினும்‌ இனிய 
மென்மொழிகளுக்கு எத்தகைய வலிய மனமும்‌ வலி 
குன்றிக்‌ சரைந்துவிடுமே ! இவர்‌ மனம்‌ அங்ஙனம்‌ கரைந்‌ 
திலசே. இவர்‌ எல்லா உயிர்களிடத்தினும்‌ இரங்கி அரு 
ளும்‌ தன்மையராய்‌ இருந்தும்‌ .பெண்தன்மைக்கு இரங்கி 
- அருளும்‌ இயல்பு இவர்பால்‌ காணப்படாமை மிக்க வியப்‌ 
பையே வினைக்கின்றது. இவரது இயல்பு ஒரே இடத்தில்‌ 
மென்மையும்‌ வன்மையும்‌ ஒருங்கு கூடி அமைத்திருத்தல்‌ 
போலன்றோ இருக்கின்றது! ஈம்முடைய தமக்கை, 


நீ சாதிக்கத்‌ துணிர்சது மிக்க அருமையுடைய அ.”” என்னு 
உரைத்தது ஒரு சிறிதும்‌ தவறாத உரைதான்போலும்‌. 


இன்னும்‌ ஒருமதி அதற்குப்‌ பத்து நாட்களே இருக்கின்‌ 


புத்தகம்‌] தொண்டாடிப்பொடியார்‌ 08 


றன. பின்‌ நாம்‌ மனைக்குச்‌ சென்று நம்முடைய தமக்‌ 
கைக்கு அஅமதிவரையினும்‌ பணிப்பெண்ணாயிருர்‌ அ 
பணிபுரியவேண்டிய கடமை ஈம்மை விட்டுத்‌ தப்பாத 
போலும்‌.” என்று எண்ணினள்‌. * இறும்‌உயிர்க்கும்‌ ஆயுள்‌ 
மருந்தொழுக்கல்‌ இதன்று ; அல்லனபோல்‌ ஆவனவும்‌ 
உண்டு லெ.” ஆதலின்‌, மற்றும்‌ ஒருவகையான்‌ முயன்று 
பார்ப்போமாக.”” என்று எண்ணி, மரமுதலியவற்றிற்கு 
நீர்‌ பாய்ச்சுதல்‌ முதலிய தொண்டுகள்‌ செய்கையில்‌, 


வேண்டுறை 
திருத்தாய்‌ செம்போத்தே ௪ 
திருமாமகள்‌ தன்கணவன்‌ 
மருத்தார்‌ தொல்புகழ்‌ மாதவனைவரத்‌ 
திருத்தாய்‌ செம்போத்தே. 
கரையாய்‌ காக்கைப்பிள்ளாய்‌ 
கருமாமுகல்‌ போல்நிறத்தான்‌ 
உரையால்தொல்புகழ்‌ உத்தமனைவரக்‌ 
கரையாய்‌ காக்கைப்‌ பிள்ளாய்‌. 

(பெரிய திருமொழி, 10-10, 1-2.) 
என்று, கேட்டார்‌ மனத்தை முற்றும்‌ கவரும்‌ தன்‌ குர 
லின்‌ இனிமையும்‌ இசையின்‌ இன்பமும்‌ ஈன்கு கலந்து 
தோன்றப்‌ பாடிக்கொண்டே செய்யலானாள்‌. விப்பிரகாரா 
யணர்‌, மனத்தை முற்றும்‌ அப்பண்ணார்‌ பாடல்கள்‌ 
கவர்ம்‌தவிட்டன. அவர்‌ தேவதேலியின்‌ அருகிற்சென்று 
“ரற்குணச்செல்வி! மரமுதலியவற்றை நீ இனிது பாய்ச்சும்‌ 
நீரினும்‌ உனது இன்னிசை அமுதம்‌ செழிப்பிக்கும்‌ ஆற்‌ 
றல்‌ வாய்ந்தது என்பதிற்‌ சிறிதும்‌ ஐயுறவின்று, ஈம்‌ 
பெருமானுக்கு நீ புரியும்‌ தொண்டைப்போல நின்னிசை 
யும்‌ உகப்புடையதேயாகும்‌. நீ இன்று நெடுநேரம்‌ நீர்‌ 
பாய்ச்சுதல்‌ முதலிய தொண்டில்‌ ஈபெட்டிருர்‌ து விட்டனை. 


GA “ஆழ்வார்கள்‌ வலாலு | இரண்டாம்‌ 


இன்னும்‌ காலம்‌ தாழ்க்கின்‌ உன க்குச்‌ சோர்வு உண்டாம்‌, 
காம்‌ நம்‌ பெருமானுக்கு இன்‌ அடி.இலை அரரகனை செய்து 
விட்டுப்‌ பின்பு காராம்‌ அமுது செய்வோம்‌. பி ரென்று 
கீராடிவிட்டு விரைவில்‌ வருக.” என்றனர்‌. நேலவகேளி 
அவ்வாறே நீராடி வர வி ஈகா ராயணர்‌ அரங்ககா தருக்கு; 
ஷி பாதித்த அம. இலில்‌ ஜோர்‌, HIE 2 இலை ப! க 0 சேவ சளி க்கு 
அளித்து, மற்றை ர்‌] 2478 குதியைச்‌ ன்‌ ரம்‌. வயின்‌ னர்‌, அண்‌, Aa 
மால்‌ நீர்‌ பாய்ச்சுதல்‌ முதலிய சொண்டு புரிகையில்‌ சல 
சேவி அவ்வாறே பாவொளாஞ்ள்‌. னிப்பிராராரயணரும்‌ 
அவள்‌ பாடும்‌ பாட்டுக்களை (மிக்க விருப்புடன்‌. கேட்பா 
சாயினர்‌. இள்சனம்‌ இரண்கோட்டள்‌ சென்றன. (றவ: 


ஈறன்றாம்காள்‌ பெருமமை பெய்ச௮.  விப்பிரகா ராயணார்‌ 


பன்னசாலைக்குட்‌ சென்றனர்‌. நேவதேளி அப்பன்ன 
சாலையின்‌ ஒரத்தில்‌ நின்‌ அசொண்டிருந்சனனள. அவள்மீது 
மழைநீர்‌ விரமுவதாயிற் று. விப்பிரகாராயணர்‌ அகன்‌ 
சுண்டு, * அருங்குணச்செல்வி! நீ என்‌ பொன்‌ அன்ன நின்‌ 


2. ௨௧4 ன்‌ ம்‌ . ந 
மேனி நனைய மறையில்‌ திற்கான! உள்ளே வருச! 


என்றார்‌. சேவதேலி, அவ்வாறே உட்ரென்றனள்‌. 
விப்பிரகாராயணர்‌,  “ மெல்லியலாப்‌ ! உன்னுடைய 


மென்மையாகிய உடம்பு மழைகிரால்‌ ஈன்‌ விட்டது. 
உன ௮ மெல்லிய உடம்பில்‌ ௮/௪ லை கோபுண்டாதல்‌ கூடும்‌, 
இந்த ஆடையினால்‌ உடம்பைத்‌ துடைத்துக்கொள்‌.!* 
என்று தமது மேலாடையை ஈந்தனா. 

தேவதேலி, அவ்வாடையினால்‌ தன்னுடம்பை ஈன்‌ 
முய்த்‌ அடைத்துக்கொண்டு, கேட்டார்‌ மனம்‌ கவரும்‌ இன்‌ 
மொழிச்‌ செல்வரே, ஈம்‌ பெருமானுக்குத்‌ தங்களுடன்‌ 
இருந்து தொண்டுபரியும்‌ பேஅுபெற்றேன்‌ !. தங்கள்‌ திட 
மேனியை மருவியிருக்கும்‌ வாய்ப்பினைப்‌ பெற்ற ஆடை 


யால்‌ என்‌ உடம்பில்‌ படிந்த மழைந்ரைக துடைத்துக்‌ 


புத்தகம்‌ | தொண்டாடிப்பொடியார்‌ 65 


கொள்ளும்‌ பேற்றையும்‌ இன்று பெற்றேன்‌! தங்கள்‌ 
இருவடிகளைப்‌ பிடித்துத்‌ தாங்கள்‌ இச்சோலையைச்‌ சுற்றி 
வருவதால்‌ ஆன ரோவினைத்‌ தீர்க்கும்‌ நல்வினையைப்‌ பெற 
விரும்புகன்றேன்‌.”” என்றாள்‌. விப்பிரகாராயணர்‌, “(பொற்‌ 
பாவையன்னாய்‌! நின்‌ விழைவு அன்ன தாயின்‌, அவ்வாறே 


செய்க.” 


என்றனர்‌. தேவதேவி, உடனே தன்‌ கைகளால்‌ 
அவர்‌ திருவடிகளைப்‌ பிடிச்கலானாள்‌. அப்போது அவள அ 
மென்மலர்க்‌ கைகளின்‌ ஊற்றின்பம்‌ விப்பிரசரராயண 
ருடைய மனத்தை முழுதும்‌ கவர்ந்துவிட்டது. அவர்‌ 
தம்மை மறந்து தேவதேவியின்‌ . வயமாய்‌ விட்டனர்‌. 
ஆதலின்‌, அவர்‌ தேவதேவியை நோக்கிப்‌, “ பொலிகுழல்‌ 
மானே! எழிலுடைய ஈங்கையர்‌ மென்மலர்க்கைகளின்‌ 
ஊற்றின்பத்தைப்‌ பெற்றறியாத என்போன்‌ றவர்கள்‌ 
பெண்களை வெறுத்துக்‌ கூறுதல்‌, அக்காரஅடிலெ . உண்‌ 
டறியாதவர்‌ அதனை வெறுத்துக்‌ கூறுவதனையே ஓக்கும்‌. 
உன்‌ மென்மலர்க்‌ கைகள்‌ பட்டவுடன்‌ என்‌ காலில்‌ உண்‌ ' 
டான ரோக்சாடு முற்னும்‌ நீங்கிவிட்டது. உன்‌ குரல்‌ இசை 
செவிக்கு இன்பம்‌ பயக்கன்றது. ஈல்லாய்‌ நீ ஒரு பாட்‌ 
டுப்‌ பாடு,” என்றார்‌. 
தேவதேவி, “ அன்பிற்‌ கறந்த அறிஞரே, அங்கன மே 
பாடுகின்றேன்‌: 
எண்சீர்க்கமிநேடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
உள்ளூரும்‌ சிர்தைசோய்‌ எனக்கே தர்தென்‌ 
ஒளிவளையும்‌ மாமிறமும்‌ கொண்டா ரில்கே 
சேள்ளூரும்‌ இளர்தெங்கின்‌ தேறல்‌ மாக்திச்‌ 
._ சேலுகளும்‌ திருவரங்கம்‌ ஈம்மூர்‌ என்ற 
கள்ளூரும்‌ பைம்‌ துழாய்‌ மாலை யானைக்‌ 
சனவிடத்தில்‌ யான்காண்பன்‌ கண்ட போது 
புள்ளூருல்‌ கள்வாமீ போகேல்‌ என்பேன்‌ 
என்றாலும்‌ இதுகமக்கோர்‌ புலவி தானே 
(திருரெடுர்காண்ட சம்‌, பா. 23.) 
ஆ. ௮11-5 


60 ஆழ்வார்கள்‌ வரலரது | இரண்டாம்‌ 
அன்று, கேட்ட பறவைகளும்‌ அசைவற்றிருக்கும்படி. பாடி 
ள்‌. விப்பிரகாராயணர்‌, “பொறிவரிய வண்டே! ஈல்லா 
ருடைய அன்பு நிறைந்க விழிபோன்ற உருவினைக்‌ கொண்‌ 
ஒருக்கின்றாய்‌: அன்றியும்‌, “௮ளி' என்னும்‌ பெயரையும்‌ 
பெற்றிருக்கின்றாய்‌. அங்கனம்‌ இருர்‌தும்‌, அவற்றிற்கு 
ஏற்ப அன்பும்‌ அருளும்‌ கொண்டு, “இம்மெல்லெழிலிடையா 
ருடைய குழலில்‌ ஈரம்‌ அமர்ந்து இருந்தால்‌ இவருடைய 
இடை நில்லாமல்‌ ஓடிந்துவிடுமே.” என்று எண்ணி 
அகன்‌அ போகாமல்‌ இவர்‌ குழலில்‌ அமர்ந்திருக்கன்‌ 
னையே! என்னே நின்‌ வன்சுண்மை !”” என்னு கூறி, அவ்‌ 


வண்டை ஓட்டுவார்போலத்‌ தேவதேவியைத்‌ தொட்டனர்‌. 


தேவே தலி, புன்முறுவல்‌ புரிக்து, விப்பிரராராயண 
ரைக்‌ கண்ணால்‌ தன்‌ அன்பு தோன்றப்‌ பார்த்துத்‌, தலை 
கவிழ்ந்து தரையை நோக்கினள்‌. விப்பிரசாராயணர்‌, “வான 
வரும்‌ பெறுதற்கரிய இவ்வின்னமுதை யான்‌ பெறும்படி. 
அருளிய ஊழே, நீ நீடுவாழ்க.?? என்று தேவதேவியைத்‌ 
தழுவிக்கொண்டனர்‌. அவ்விருவர்‌ உடலங்களும்‌ ஒருடல்‌ 
ஆயின. இருவர்‌ மனமும்‌ இன்பநிலையில்‌ கலந்தன. தேவ 
தேவி, மறுநாள்‌ அங்குத்‌ தன்னைக்‌ காணுதற்கு வந்த 
தோழிமினால்‌ தன்‌ ஆடை அணிகளை வருலித்துத்‌, தன்னை 
நன்கு ௮லங்கரித்துக்கொண்டு, விப்பிரநா ராயணரை மூழ்‌ 
வித்து, அவருடைய மனத்தை முற்றும்‌ தன்‌ வயப்படுத்‌ 
இச்‌ இலராட்கள்‌ அப்பூங்காவிலே தங்கியிருக்தனள்‌. பிறகு 
விப்பிரகநாராயணரை நோக்கி, “அன்புடையீர்‌, இப்பூஞ்‌ 
சோலையிலே தங்களுடன்‌ தங்கியிறாத்தல்‌ எனக்கு இன்ப 
மாகவே இருக்கின்றது. ஆயினும்‌, யான்‌ மனையை விட்டு 
வந்‌ பலநாட்கள்‌ .ஆயினமையின்‌, எங்கள்‌ மனையில்‌ உள்ளா 
ரைக்‌ காண விழைகின்றேன்‌. ஆதலின்‌, தாங்கள்‌ என்னு 


டன்‌ வருதல்‌ வேண்டும்‌ என விரும்புகின்றேன்‌. அதில்‌ 


புத்தகம்‌ | தொண்டாடிப்பொடியார்‌ 67 


தங்கள்‌ திருவுள்ளம்‌ யாதோ? அதனைத்‌ தெரிவிக்கக்‌ கோரு 
கின்றேன்‌.”” என்றனள்‌. விப்பிரகா சாயணர்‌, “என்‌ அன்பிற்‌ 
குரியாய்‌, உன்னுடைய அன்னை முதலியவர்கள்‌ உன்னைக்‌ 
காணும்‌ விருப்புடையவராகவே யிருப்பர்‌. என்‌ மனமும்‌ 
உன்னைப்‌ பிரிந்திருக்க ஒருப்படா அ. ஆதலின்‌, நீ கூறிய 
படி. உன்னுடன்‌ வருதலில்‌ எனக்குத்‌ தடை சிறிதும்‌ 
இன்று”? என்றனர்‌. 


தேவதேவி, “அன்புடையீர்‌, தாங்கள்‌ என்னுடன்‌ 
வர உடன்பட்டது, என்‌ முற்பிறப்பின்‌ ஈல்வினையின்‌ 
பயனே ஆகும்‌. ௮ஃது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை விளை 
வித்தது; செல்வோம்‌; வரந்தருள்வீர்‌.”” என்று கூறி, விப்பிர 
நாராயணனைத்‌ தன்னுடன்‌ அழைத்துக்கொண்டு தங்கள்‌ 
இல்லத்திற்குச்‌ செல்லப்‌ புறப்பட்டுத்‌, தங்கள்‌ வீட்டின்‌ 
அருகில்‌ வந்தவுடன்‌ தனக்கு ஆடை ௮ணிகளைச்‌ கொண்டு 
வந்து கொடுத்த தோழியைத்‌ தன்‌ தமக்கைக்குத்‌ தன்‌ 
வருகையை முன்னே சென்று தெரிவிக்கும்படி அனுப்பி 
னள்‌. அவளுடைய தமக்கையா யெ தேவி, வியப்புற்று, எதிர்‌ 
கொண்டு வந்த, அழைத்துச்‌ சென்று, விப்பிரகாராயண 
ருக்குச்‌ சிறக்ததான ஓர்‌ ஆதனம்‌ இட்டு, அவரை வீற்‌ 
திருக்கச்‌ செய்தாள்‌. அவள்‌ பிறகு தேவதேவியை நோக்க, 
* “அன்புடைய தங்கையே! நீ இவ்வருங்குணச்‌ செல்வரை 
உன்‌ அன்பினுக்கு உரியவராகப்‌ பெற்ற, விண்ணவர்க்‌ 
குரிய மணியைப்‌ பெறுவதினும்‌ அருமையானதே! நீங்கள்‌ 
இருவரும்‌ அன்பு கலந்த மனக்நினராய்க்‌ கூடியிரு ச தலை 
யான்‌ கண்டி களித்து, உங்களுக்குரிய கொண்டு புரிதலை 

* இது “காம்‌ இருவரும்‌ செய்துகொண்ட உறதியின்படி நான்‌ 
உனக்கு ஆறுமாதம்‌ வரையிலும்‌ பணிப்பெண்ணாய்‌ இருந்‌ பணி 
செய்தற்கு உரியவளானேன்‌ என்பதனைத்‌ தேவதேவிக்குத்‌ தேவி 
குறிப்பித்தது ஆம்‌ என்க. பூ 


68 ஆழ்வார்கள்‌ வாலா! | இரண்டா iL 


| 
எனது முன்னை ஈல்வினைப்பயனால்‌ பெறு தற்குரியவ 
ளானேன்‌.”' என்றனள்‌. 


தேவதேவி, * புன்முறுவல்‌ பூத்‌ த, “என்‌ அன்பிற்குரிய: 
தமக்கையே, நீ எனக்குச்‌ செய்வன என்றும்‌ ஈமக்கு நம்‌ 
மன்னை செய்வனவற்றின்‌ வேறானவை ஆகுமோ? இக்க 
னம்‌ அன்புடைய உன்னைத்‌ தமக்கை ஆகப்‌ பெற்றமை 
யால்‌, என்‌ மனமாகிய பொய்கையில்‌ மகிழ்ச்சி யாகிய நீர்‌ 
என்றும்‌ நிறைர்‌ து விளங்குவது ஆயிற்று.” என்றனள்‌. 
பிறகு, அவ்விரு தேமொழி மாதர்களின்‌ தாயாகிய 
முதியவள்‌ அங்கு வந்து, விப்பிரராராயணரை . கோக்க 
மகிழ்ந்து, தேவதேளியை நோக்கு, “என்‌ அருமைச்‌ 
செல்வமே,ர்‌ இவர்‌ வாடாத செல்வச்‌றெப்பினர்‌ என்ப! 
னையும்‌, அன்பு நிறைந்‌ த மனத்தினர்‌ என்பதனையும்‌ இவ 
ரது மூகப்பொலிவே இ னிது உணர்த்துகின்றது.” 
என்றனள்‌. 
தேவதேவி, “என்‌ அருமை அன்னாய்‌, ழ இவருடைய 
அன்பு நீரிலும்‌ தண்ணிது; வானினும்‌ பெரிது. அன்புள்ள 
a பயம ய்வயயயயயயய்வயய 


* இது, “(காம்‌ இருவரும்‌ செய்‌ தகொண்ட உறுதிமொழியின்‌ 
படி நீ எனக்குப்‌ பணிப்பெண்ணாயிருந்து செய்யும்‌ பணிகளை ஈம்‌ 
அன்னை ஈமக்குச்‌ செய்யும்‌ பணிகள்‌ ஆகக்‌ கருதவேனே யன்றிப்‌ 
பணிப்பெண்‌ செய்யும்‌ பணிகள்‌ ஆகக்‌ கருதேன்‌.” என்று தேவதேவி 
தேவிக்குக்‌ குறிப்பித்ததாம்‌. 

4 அம்முதியவள்‌ முதலில்‌ செல்வத்தைப்‌ பற்றிக்‌ கூறியதனால்‌ 
விப்பிரசாராயணர்‌ செல்லம்‌ உடையவரா? என்பதனை அவள்‌ 
முன்னே நோக்கனெள்‌ என்பது ஈன்கு விளங்குதல்‌ அதிக. அவள்‌ 
பின்பு அவரை அன்பு நிறைந்த மனத்தினர்‌ என்றது அவரது அன்‌ 
பைத்‌ தன்‌ மகள்‌ பெறின்‌, அவரத செல்வத்தைத்‌ தாங்கள்‌ அடை 
தலாம்‌ என்னும்‌ கருத்தால்‌ ௮வரது அன்பு தன்‌ ம்கள்பால்‌ உண்டாகும்‌ 
படி. கூறிய தர்‌திரமொழியாம்‌ என: அறிக. 

* தேவதேவி உண்மையாகவே விப்பிரகாரரயணர்பால்‌ அன்பு 
கெரண்டிருந்தனள்‌. ஆதலின்‌, அவள்‌ அம்முதியவளைப்போல 


புத்தகம்‌ | தொண்டாடிப்பொடியார்‌ 69 


௮ன்னையே, இவரை நீவாடாத செல்வச்சிறப்பினர்‌ என்ற 
தில்‌ ஐயுறலின்று.”” என்றனள்‌. 

விப்பிரராராயணர்‌ தேவதேவியுடன்‌ கூடியிருந்த, 
இன்பம்‌ நுகரலாயினர்‌. அவர்தம்‌ முன்னோர்‌ ஈட்டிய 
பொருள்களை எல்லாம்‌ தேவதேவிக்குக்‌ கொடுத்துவிட்டுப்‌ 
பின்‌ அவளுக்குப்‌ பொருள்‌ சொடுக்க இயலாதவராயினர்‌. 
தேவதேவியின்‌ தாயாகிய முதியவள்‌ விப்பிரசாராயணரி 
னின்‌௮ம்‌ தேவதேவியை மறைவான இடத்தில்‌ அழைத்துச்‌ 
சென்று, அவளை கோக்க, “ என்னருமைச்செல்வியே, இம்‌ 
மறையவன்‌ சல நாட்களாக ஒரு காசம்‌ கொடா இருக்கின்‌ 
முன்‌. இவன்‌ மிக்க உலோபகுணம்‌ உடையவன்போலும்‌ ! 
இத்தகையோன்பால்‌, நீ நிறைந்த அன்பைச்‌ செலுத்துதல்‌ 
தகுமோ? பொற்பில்‌ மன்மதனேயாயினும்‌ பொருள்‌ 
கொடா தவனை விட்டு, அருவருக்கும்‌ வடிவினனேயாயினும்‌ 
பொருள்‌ கொடுப்பவனை ஏற்று, அவனை மகிழ்விப்பது 
அன்றோ பொது மகளிர்‌ புரிதற்குரிய செயலாவது? நீ 
இனி இவனை ஈம்மனைக்குள்‌ அரைக்கணமும்‌ தங்கவிடாமல்‌ 
வெளியில்‌ அனுப்பிவிடுக.'”? என்றாள்‌. தேவதேவி, ௮ம்‌ 
முதியவள்‌ சொன்ன சொற்களைக்‌ கேட்டு, நீரினின்று 
வெளியில்‌ எடுத்தெறியப்பட்ட, தாமரைமலர்போல, முகம்‌ 
வாடி, மறுமொழி கூறாமல்‌ தலைகலிழ்க்‌ து, கரையை நோச்இ 
கின்றனன்‌. 

முதியவள்‌, ££ பேதைப்பெண்ணே, உலகில்‌ பொருள்‌ 
இல்லாதவர்களை எவரும்‌ வேண்டார்‌. இளமையில்‌ பொரு 
ளைத்‌ தேடிக்கொள்ளாமல்‌ இன்பக்களிப்பிலேயே தங்கள்‌ 
முன்னே செல்வத்தைப்‌ பற்றிக்‌ கூறாமல்‌ அன்பைப்‌ பற்றிச்‌ கூறினள்‌ 
எனவும்‌, தன்‌ தாயின்‌ கருத்தின்படி குறையாத செல்வத்தின்‌ 
என்பதனையும்‌, தன்‌ கருத்தின்படி. கெடாத வீட்டின்பத்தை யெய்த 


தற்கு உரியர்‌ என்பதனையும்‌ பொருளாகக்கொண்டு அவரை வாடாத 
செல்லத்தினர்‌ என்று கூறினள்‌ எனவும்‌ அறிக. 


70 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


கரலம்‌ முழுதையும்‌ செலுத்திக்கொண்டிருப்பவர்கள்‌ முது 
மையில்‌ வறுமையால்‌ வருந்தி வாவொர்கள்‌. அறிவு 
மயங்க, இம்மறையவன அ எழிலால்‌ மனம்‌ கவரப்பட்டனை 
போலும்‌! உன்‌ தமக்கைதான்‌ என்‌ சொற்களைச்‌ கேட்கா 
மல்‌ இராமாயணம்‌, பாரதம்‌, பாகவதம்‌ முதலிய நூல்‌ 
களைப்‌ படிப்பதிலேயே தன்‌ காலத்தைச்‌ செலவிட்டுக்‌ 
கொண்டிருக்கின்றாள்‌. நீ அவளைப்‌ போன்றிராமல்‌, 
பொருள்‌ ஈட்டும்‌ வழியில்‌ ஊக்கம்‌ உடையவளாய்‌ இருர்‌ 
தமையின்‌, உன்னால்‌ ஈன்மை பெறலாம்‌ என்றெண்ணி, 
அவளைப்‌ பற்றிக்‌ கவனிப்பதை விட்டுவிட்டேன்‌. அப்‌. 
படியே உன்னையும்‌ உன்‌ வழியில்‌ விட்டுவிட்டால்‌, பிறகு 
நாம்‌ வறுமைப்பிணியினால்‌ வருந்தி வாடுவோம்‌ என்பதில்‌ 
ஐயுறவில்லை. அம்மறையவன்பால்‌ உன்‌ மனம்‌ முழுஅம்‌ 
சென்றுவிட்டது. ஆதலின்‌, அவனை வெளியில்‌ அனுப்ப 
உனக்கு மனம்‌ வாராது, இதோ நானே போய்‌ அவனை 
வெளியில்‌ அ௮னுப்பிவிடுன்கிறேன்‌.'” என்று விப்பிரநாரா 
யணரிடம்‌ விரைந்து சென்று, அவரைச்‌ சினத்துடன்‌ 
நோக்கி, “ மதியில்லாத மறையவனே, திறல்‌ மிக்க அரசர்‌ 
களும்‌ என்னுடைய இளமான்விழியாளாயெ செல்வியின்‌ 
அருளைப்‌ பெற நாள்‌ ஒன்றுக்கு அளவில்லா த பல்லாயிரம்‌ . 
பொன்களைக்‌ கொடுப்பர்‌. நீ இங்கு வந்து பல காட்ச 
ளாயின. இதுவரையினும்‌ நீ சொடுத்த பொருள்‌ மிகச்‌ 
சொற்பமானதே யாகும்‌. அ௮ங்கனமிருந்தும்‌ என்னுடைய . 
இளம்‌ பொற்பாவை உன்பாற்‌ சிறிதும்‌ வெறுப்புக்‌ கொள்‌ 
ளாமல்‌ இருக்கன்றனள்‌. அவள்‌ மனம்‌ அப்படி உன்வசம்‌ 
ஆகும்படி அவளுக்கு நீ ஏதோ மருந்தைக்‌ கொடுத்திருக்‌ 
இன்றாய்‌. உன்னால்‌ யாங்கள்‌ பெற்ற பயன்‌ இததான்‌. 
இதனை யன்றி வேறு தக்க பயனை நாங்கள்‌ அடையவில்லை. 
நீ இனி இமைப்பொழுதும்‌ எங்கள்‌ வீட்டில்‌ இருக்கத்‌ தக்க 


புத்தகம்‌] தொண்டாடிப்பொடியார்‌ 71 


வன்‌ அல்லை. உடனே வெளியிற்‌ செல்‌; நிற்காதே.” என்னு 
கூறினாள்‌. விப்பிரராராயணர்‌, அவளுக்கு மறுமொழி 
கூறாமல்‌ வெளியில்‌ வந்‌.து, அவ்வீட்டின்‌ திண்ணையில்‌ உட்‌ 
கார்க்து மிகவும்‌ வருந்தலானார்‌. ஈண்டு அடியில்‌ வரும்‌ 
செய்யுட்களை நோக்குக, 


அறு£ீர்க்கமிநெடிலடியாசிரிய விருத்தம்‌ 
1. பொறுச்சலா உளத்தள்‌ ஈன்ற 
புதல்வியைச்‌ சுளித்து நோக்கி 
வெறுச்கை£ குயிற்றின்‌ அல்லால்‌ 
வேறுமோர்‌ விபவம்‌ உண்டோ 
மறுச்சலாய்‌ முனிவன்‌ றன்னை 
எனக்கொடு வசனம்‌ பேசி 
ஒறுக்கலாத்‌ தளர்ந்தாள்‌ உள்ளம்‌ 
அவளுமற்‌ றவன்பால்‌ உற்றாள்‌. 
(அரிசமயதீபம்‌, விப்பிரநாராயணச்‌ சருக்கம்‌, செ. 100.) 


2. அருர்திறல்‌ நிருபர்‌ கானும்‌ 
அலகிலா யிரம்பொன்‌ அன்பால்‌ 
தருநம்திறை கவர்மான்‌ சிந்தை 
தளர்ந்‌துமின்‌ வயத்தள்‌ ஆக 
மருந்தினை அளித்தாய்‌ நின்னால்‌ 
வருவதோர்‌ பயன்மற்‌ றுண்டோ 
இருர்திடல்‌' போதி யென்னாப்‌ 
புறப்படுத்‌ இடுக்கண்‌ செய்தாள்‌. 
(ஷூ செ. 101.) 


1. (இ-ள்‌) (தேவதேவியின்‌ தாய்‌) விப்பிர௩ாரா 
யணர்‌ பின்‌ ஒன்றும்‌ கொடாமல்‌ தேவதேவியோடு கூடி 
மிருத்தலைப்‌ பொறாத மனம்‌ உடையவளாய்த்‌, தான்‌ பெற்ற 
பெண்ணாகிய அத்தேவதேவியைச்‌ சினந்து பார்த்து, 
ஒன்றும்‌ கொடாமல்‌ இருக்கும்‌ அம்மறையவனை நீ 
வெறுத்து நீக்காமலிருக்கின்றாய்‌. நீ பொருளைச்‌ சம்பாதித்‌ 


ப 


79 அ முவார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


தல்‌ ஈமக்குப்‌ பெருமையாகுமே யன்றி, வேறு ஒரு 
பெருமை ஈமக்கு உண்டோ ? என்று கொடிய சொற்களைச்‌ 
சொல்லத்‌, தேவதேவி அதனைச்‌ கடியக்‌ கூடாமல்‌ மனம்‌ 
தளர்ந்து இருந்தனள்‌, அம்முதியவளும்‌ விப்பிரகாராயண 
ரிடம்‌ சென்று (எ - ௮.) 
வெறுக்கை - பொருள்‌, மறுத்தல்‌ - நீக்குதல்‌, கொடுவ௫௪ 
னம்‌ - கொடிய சொற்கள்‌, பேச - போ, (சொல்ல, எச்சத்‌ 
திரிபு) ஒக்கல்‌ - சுடி.தல்‌, உற்றாள்‌ - உற்‌, முற்றெச்சம்‌. 
2. (இ-ள்‌) (பிறரால்‌ வெல்லுதற்கு) அரிய வன்‌ 
மையை உடைய மன்னர்கள்‌ ௮ன்போடு திறையாகக்‌ 
கொடுக்கும்‌ அளவில்லாத பல ஆயிரம்‌ பொன்களைப்‌ 
பெறும்‌ மான்போன்‌ றவளாகிய (என்‌) பெண்‌ தன்‌ மனம்‌ 
தளர்ந்து உன்‌ வசம்‌ அகும்படி நீ மருந்தைக்‌ கொடுத்தாய்‌. 
(இதனை அன்‌ தி) உன்னால்‌ வருவதாகிய பயன்‌ வேறொன்‌ 
அண்டோ ? (இங்கே) இருக்காதே ; (வெளியிற்‌) போவாய்‌. 
என்று சொல்லி அவரை வெளியில்‌ அனுப்பி அவருக்குத்‌ 
துன்பத்தை உண்டாக்கினாள்‌ எ - ு, . 
நிருபர்‌ அன்பால்‌ திறைதரும்‌ அலகில்‌ ஆயிரம்‌ பொன்‌ 
என இயக்க. அன்பால்‌ - அன்போடு (இதில்‌ - ஆல்‌ 
உருபு ஒடு உருபின்‌ விசேடணப்‌ பொருளில்‌ வந்தது. 
மான்‌ - மான்போன்ற்‌ பெண்‌ (உவமை ஆகுபெயர்‌), 
என்னா - என்று சொல்லி. 
பரிதிவானவன்‌ பின்பு, விப்பிரகாராயணரது துன்ப 
நிலையைக்‌ எண்டு பொறுக்க முடியாமையால்‌, அவரைக்‌ 
காணாமல்‌ இழுத்தற்கு உரிய இடத்தில்‌ சென்று மறைக்‌ 
திருக்கக்‌ கருதியவன்போல்‌ மேற்றிசையைச்‌ சென்ற 
டைந்து மறைந்தான்‌. விப்பிரகாராயணர்‌, “என்‌ அன்பிற்கு 
உரிய பெண்ணமுதே, உன்னைப்‌ பிரிந்திருக்க முடியாமல்‌ 


புத்தகம்‌ | தொண்டாடிப்பொடி.யார்‌ 75 


யான்‌ வருந்துதலை நீ இம்மனையினுள்‌ இருந்தும்‌ வந்து இர்க்‌ 
காமல்‌ இருக்கின்‌ றனையே! நீமுன்னே இத்திருக்கரம்பானூரி 
னின்‌ அ திருவரங்கத்தில்‌ யான்‌ இருந்த சோலையில்‌ என்னை த்‌ 
தேடி வந்து மகிழ்வித்தாய்‌. அத்தகைய நீ உன்‌ வீட்டின்‌ 
புறத்திண்ணையிலேயே இப்போது சான்‌ இருக்கவும்‌, 8 
வந்து பார்த்து ஒர்‌ இன்மொழி கூருமல்‌ இருத்தற்குக்‌ 
காரணம்‌ யாது? ஓ! அறிந்தேன்‌. உன்‌ தாயின்‌ கொடு 
விடம்‌ போன்ற சொற்களுக்கு அஞ்சியே நீ என்னிடம்‌ 
வாராமல்‌ இருக்கின்றாய்‌. என்‌ அன்பிற்கு உரியவளாகிய 
அம்முழுமதிமுகத்தாளுடன்‌ இருக்கையில்‌, தன்‌ அமுதக்‌ 
கதிர்களை என்மேற்‌ சொரிந்த இச்சந்திரன்‌, இப்போது 
கோடைகாலத்து நடுப்பகலில்‌ சூரியன்‌ சொரியும்‌ கதிர்‌ 
களினும்‌ வெப்பமுடைய கதிர்களை என்மேற்‌ சொரிகின்‌ 
நனனே ! இஃதென்ன கொடுமை ! இவ்வாடைக்‌ காற்றுக்‌ 
காதலரைப்‌ பிரிந்தால்‌ உயிர்‌ கவரவரும்‌ கருவேள்‌ ஆகிய 
கூற்றுவன்‌ என்‌ உயிர்‌ கவர வீசிய பாசந்தான்போலும்‌. 
ஆ! இது புரியும்‌ கொடுமை என்னால்‌ ஆற்றமுடியா ததாய்‌ 
இருக்கின்‌ நதே !” என்று பலவும்‌ கூறி வருந்த 
லானார்‌. அப்போது : திருமகள்சாதன்‌ திருமகளோடு 
விப்பீரகாராயணருடைய கண்களுக்குப்‌ புலப்படாமல்‌ 
எழுந்தருளினன்‌. திருமகள்‌, திருவரங்ககாதனை நோக்க, 
“அன்புடையீர்‌, இங்கு இங்கனம்‌ வருர்திக்கொண்டிருக்‌ 
'கும்‌ இவ்வருங்குணச்செல்வன்‌ ஈமக்கு மிக்க அன்புடன்‌ 
திருமாலைத்‌ தொண்டு செய்‌ அகொண்டிருந்த ஈல்லியலாளன்‌ 
அல்லனோ ? இச்செல்வனை இங்கனம்‌ வருந்தும்படி. விட்‌ 
ஒருத்தல்‌ தங்கள்‌ இருவருளுக்கு ஏற்றதாகுமோ? இனி 
இவனை இங்கனம்‌ வருந்த விடாமல்‌ தாங்கள்‌ இவன்பால்‌ 
அருள்‌ புரிதல்வேண்டும்‌.'” என்றருளினள்‌. திருவரங்க 


நாதன்‌, “அன்புடையாய்‌! அங்கன மே செய்கின்றோம்‌.” 


1A ஆழ்வார்கள்‌ வாலா அ [இரண்டாம்‌ 


என்னு கூறி, உலக அன்னை திய திருமகளுடன்‌ சென்று 
விட்டனன்‌. அங்ஙனம்‌ திருவரங்ககாதன்‌ சென்ற 
வுடன்‌ அப்பெருமானுடைய திருவருளால்‌ லிப்பிரராரா 
யணருக்குத்‌ தூக்கம்‌ வந்துவிட்ட. அவர்‌ அத்திண்ணையி 
லேயே படுத்துக்கொண்டு துயின்றுவிட்டனர்‌. அப்‌ 
போது இருவரங்ககாதன்‌ தன்‌ ஆரா தனைச்கு உரிய பொன்‌ 
வட்டில்களுள்‌ ஒன்றைக்‌ கொண்டு வந்து தேவதேவியின்‌ 
வீட்டுக்‌ கதவைத்‌ தட்டினர்‌. தேவதேவியின்‌ தாய்‌ 
கதவைத்‌ இறந்து, “நீர்‌ யார்‌!?' என்றுகேட்டனள்‌. அரங்க 
நர்‌ தன்‌, அவனை நேக்கி, “மூதாட்டியே ! கான்‌ அழகிய 
மணவாளன்‌ என்னும்‌ பெயரையுடையவன்‌; விப்பிர 
நாராயணருடைய தூதன்‌. அவர்‌ இப்பொற்குண்ண த்‌ 
தைத்‌ தேவதேவிக்குக்‌ கொடுக்கச்‌ சொல்லி என்னிடம்‌ 
கொடுத்தனுப்பினார்‌.? என்றருளினன்‌. அம்முதியவள்‌ 
அப்பொற்கண்ணத்தைக்‌ கண்டவுடன்‌ பேருவகை 
கொண்டு, அசங்கஈா தனை நோக்கி, “அன்புடைய தூதனே, 
என்னருமைச்‌ செல்வி அவரைக்‌ காணாமையால்‌ மிகவும்‌ 
வருந்துதன்றனள்‌. நீ சென்று அவரை இங்கு விரைந்து 
வரச்‌ சொல்‌.'' என்றாள்‌. அரங்கநாதன்‌, “அங்ஙனமே 
போய்ச்‌ சொல்லுகின்றேன்‌.” என்று கூறியருளி, வெளி 
யில்‌ வந்து திண்ணையில்‌ படுத்துக்கொண்டிருக்கும்‌ விப்பிர 
நாராயணனை எழுப்பித்‌, “தேவதேவிமினுடைய தாய்‌ 
உம்மை உள்ளே வரச்சொன்னாள்‌; நீர்‌ விரைந்து உள்ளே 
“செல்வீராக.” என்று கூறியறாளினன்‌. விப்பிரநாராயணர்‌ 
அச்சொல்லைக்‌ கேட்டவுடன்‌ மிக்க பசிகொண்டவன்‌ 
தேவர்களின்‌ இன்னமுதம்‌ பெற்று மகிழ்ந்தாற்போல 
மகிழ்ச்து அவ்வீட்டினுட்‌ சென்றார்‌. தேவதேவியி அடைய 
தாய்‌ அவரைக்‌ கண்டவுடன்‌ எதிர்கொண்டழைத்‌ த, 
“அருங்குணச்செல்வசே! என்‌ முதுமைப்பருவத்தின்‌ 


ச்‌ 


உரு 


புத்தகம்‌ | தொண்டாடிப்பொடியார்‌ 7 


லா 


தன்மையினால்‌ அறிவு தடுமாறிக்‌ தங்களிடம்‌ ஏதோ கூறி 
விட்டேன்‌. அதற்காக என்னை மன்னித்தருளவேண்டும்‌. 
என்‌ அருமைச்‌ செல்வி தங்கள்‌ பிரிவால்‌ மிகவும்‌ வருந்து 
தின்றாள்‌. நாங்கள்‌ என்ன சொல்லியும்‌ அவள்‌ மனம்‌ 
தெளியவில்லை. நீங்கள்‌ சான்‌ அவள்பால்‌ சென்று அவ 
ளைத்‌ தெளிவித்தல்‌ வேண்டும்‌.” என்றாள்‌. விப்பிரராரா 
யணர்‌ அச்சொற்களைக்‌ கேட்டு நீர்வேட்கை மிக்கவன்‌ 
குளிர்ந்த பொய்கையைக்‌ கண்டாற்போல மகிழ்ந்து தேல 
தேவியினிடம்‌ சென்றனர்‌. தேவதேவி அவரைக்‌ கண்ட 
வுடன்‌ எழுந்து வந்து, அவரைத்‌ தழுவிக்கொண்டு நின்றாள்‌, 
அவள்‌ கண்களினின்று நீர்‌ தாரைதாரையாகப்‌ பெருக 
வரலாயிற்று, விப்பிரகாராயணர்‌, தேவதேவியை நோக்க, 
“என்‌ ஆருயிர்‌ அனையாய்‌,. ஏதோ ஊழின்‌ வலியால்‌ இவ்‌ 
விரவின்‌ முற்பகுதியில்‌ என்னை நீ பிரிந்திருக்க நேர்ந்தது. 
அதற்காக நீ இங்கனம்‌ வருந்துதல்‌ ஆகாது.” 
அன்புடையீர்‌! என்‌ மனம்‌ வருந்துவது தங்களை இவ 
விரலின்‌ முற்பகுதியில்‌ பிரிந்திருந்ததற்காக அன்று. 
தங்களை நோக்கி என்‌ தாய்‌ கூறிய கொடஞ்சொற்களை 
எண்ணியே என்‌ மனம்‌ வருந்துகன்றது. பொருளிலே 
பேராசையுடையவர்களுக்கு அறகெறியும்‌, அன்பின்‌ 
தன்மையும்‌ விளங்குவனவாமோ?!?' என்றனள்‌. விப்பிா 
நாராயணர்‌, “மான்விழியாய்‌! என்பால்‌ அன்புமிக்க உன்‌ 
தாய்‌ சொற்களை என்‌ தாய்‌ கூறிய சொற்களாகவே கருத! 
இன்றேன்‌. நீ அவற்றிற்காக வருர்தாதே. இவ்விரவின்‌ 


மற்றைப்‌ போதும்‌ ஈமக்குத்‌ துன்பம்‌ தருவகாகாமல்‌ 


ம்‌ 


என்றனர்‌. 


இன்பம்‌ தருவதா தல்வேண்டும்‌.”” என்றனர்‌. 

தேவதேவி அவரை அன்புடன்‌ கடைக்கண்ணால்‌ 
நோக்கித்‌ தழுவிக்கொண்டனள்‌. அவர்‌ கூறியபடியே அவ்‌ 
விருவருக்கும்‌ அவ்விரவின்‌ பிற்போது ஈற்போதாகக்‌ கழிர்‌ 


16 ஆழ்வார்கள்‌ வரலாறு (இரண்டாம்‌ 


தது. விப்பிரகா ராயணருடைய மனப்போது மலர்ந்து, 
மகிழ்ச்சி யென்னும்‌ தேன்‌ நிறையப்பெற்றாற்‌ போலச்‌ செர்‌ 
காமரைப்போது மலர்ந்து, தன்கண்‌ தேன்‌ நிறைந்திருக்‌ 
தலைப்‌ பெறும்படி. சூரியன்‌ குண திசைவரையின்‌ சிகரம்‌ வந்‌ 
தணைந்தான்‌. காலையில்‌ கோயில்‌ அர்ச்சகர்‌ காப்பு நீக்கு ஆரா 
தனைக்குரிய பொன்‌ வட்டில்களுள்‌ ஒன்றைக்‌ காணாமல்‌ 
அதனை அதிகாரிகளுக்கு அறிவித்தனர்‌. அதிகாரிகள்‌ அதனை 
அரசனுக்கு அறிவித்தனர்‌. அரசன்‌, அர்ச்சகர்‌ பரிசாரகர்‌ 
முதலியவர்கள்‌ வருவித்துக்‌ தேரடியில்‌ நிறுத்தித்‌, 
தண்டித்து, வருத்தி விசாரிக்கலானான்‌. அங்ஙனம்‌ விசா 
ரிக்கப்பட்டவர்களுள்‌ ஒருவனுடைய மனைவி, தேவதேவி 
யின்‌ பணிப்பெண்ணாய்‌ இருந்தனள்‌. அவள்‌ நீர்‌ கொண்டு 
வரும்பொருட்டுச்‌ செல்பவள்‌, அவ்வழியாகச்‌ சென்றாள்‌; 
தன்‌ கணவன்‌ முதலியவர்கள்‌ அரசனால்‌ விசாரிக்கப்பட 
தலை அவள்‌ கண்டு, அதன்‌ காரணத்தை : விசாரித்து 
அறிந்‌ தகொண்டு, அரசன்முன்‌ சென்று, வணங்கி, 
“வாழ்க அரசே, என்‌ தலைவியா கெ தேவதேலியி அடைய 
காதலனாயெ ஒரு மறையவன்‌ அவள்‌ தாயிடம்‌ ஒரு பொற்‌ 
கிண்ணத்தைக்‌ கொண்டு வந்து கொடுத்தனன்‌. அம்முதிய 
வள்‌ அதனைத்‌ தன்‌ தலையணையின்‌ ழ்‌ வைத்திருக்கின்றாள்‌ .” 

சான்று கூறினாள்‌. . அரசன்‌ உடனே சேவகர்களை அனுப்பி 
னன்‌. அவர்கள்‌ சென்று அப்பொன்வட்டி டன்‌ தேவ 
தேவியின்‌ தாயையும்‌, விப்பிரராராயணமரையும்‌ கைப்பிடி 
யாகப்‌ பிடித்து வந்து அரசன்‌ முன்னே நிறுத்தினார்கள்‌. 
அரசன்‌ . தேவதேனியின்‌ தாயை நோக்கி, “இவ்வட்டில்‌ 
உன்னிடம்‌ எப்படி வந்தது?! என்று கேட்டனன்‌. ௮ம்‌ 
முதியவள்‌, “வாழ்க மன்னர்‌ மன்னரே. இந்த விப்பிர௩ாரா 
யணருடைய தூதன்‌, அழகிய மணவாளன்‌ என்பவன்‌, 


“ஷிப்பிரநாராயணர்‌ இப்பொன்வட்டிலைத்‌ தேவே  தவிக்குக்‌ 


புத்தகம்‌ | தொண்டாடிப்பொடி.யார்‌ TT 


கொடுக்கச்‌ சொன்னார்‌.” என்று என்னிடம்‌ கொண்டுவந்து 
,கொடுக்தான்‌. நான்‌ இஃது அவருடைய தாயிருக்கும்‌ 
என்று எண்ணி வாங்கிக்கொண்டேன்‌.”” என்றனள்‌. விப்பிர 
நாராயணர்‌, கான்‌ அவ்வட்டிலையும்‌ அறியேன்‌; எனச்‌ 
கொரு தூதனும்‌ இலன்‌.” என்றார்‌. அரசன்‌ அமைச்சராக 
சூடன்‌ மறைவிடத்திற்‌ சென்று, அவர்களை நோக்கி, “ஆய்‌ 
வன ஆ 
யாது கூறுஇன்தீர்கள்‌??? என்னு கேட்டான்‌. முதல்‌ 


ராய்ர்‌ அணர்ம்க அறிஞர்களே, இதைப்‌ பற்றி நீங்கள்‌ 


அமைச்சர்‌, “அரசர்க்கரசே, தம்பால்‌ வருவோர்‌ கொடுப்‌ 
பனவற்றைப்‌ பெற்றுக்கொள்ளு தல்‌ பொதுமகவிர்க்கு 
இயல்பு. ஆதலின்‌, அம்முதியவளை விட்டுவீடுதல்வேண்டும்‌. 
விப்பிரகாராயணர்‌ முகத்திலே களவு செய்தமைக்கு உரிய 
குறி ஒன்றும்‌ காணப்பட்டிலது. அவரது முகத்தின்‌ குறி, 
அவர்‌ களங்கமற்றவர்‌ என்பதனையே குறிப்பிக்கின்றது. 
அம்முதியவள்‌, அவ்வட்டிலைக்‌ கொண்டு வந்து கொடுத்த 
வன்‌ தன்‌ பெயர்‌ அழயெ மணவாளன்‌ என்னு சொன்னான்‌ 
எனக்‌ கூறினள்‌. இதில்‌ ஏதோ நன்கு ஆய்தற்கு உரிய 
செயல்‌ இருக்கின்றது. இது தீர விசாரித்தற்கு உரிய 
வழக்காகும்‌.” என்றனர்‌. அரசன்‌ மற்றை அமைச்சர்களை 
நோக்கனென்‌. அவர்களும்‌, “வாழ்க அரசே, எங்களுக்கும்‌ 
அதுவே கருத்து.” என்றார்கள்‌. அரசன்‌ அமைச்சர்களுடன்‌ 
விப்பிரகாராயணர்‌ முதலியவர்கள்‌ உள்ள இடத்திற்கு 
வத்து, அம்முதியவளை வீட்டிற்குப்‌ போகச்‌ சொல்லிவிட்டுச்‌, 
சேவகர்களை நோக்கு, “சேவகர்களே, இந்த வழக்கு நன்கு 
ஆய்தற்கு உரியதாய்‌ இருக்கின்றது. இந்த விப்பிரநாரா 
யணனை இன்னு ஒறையிலிட்டு காளைக்கு நீதிமன்றத்திற்கு 
அழைத்து வம்மின்‌.” என்று கூறி, அமைச்சர்களுடன்‌ 
சென்னுவிட்டனன்‌. அங்கு வந்திருந்த மாந்‌ தர்கள்‌ 
“அந்தோ! இக்க மறையவர்‌ மிக்க தூயவர்‌; அரங்கநாதன்‌ 


78 ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


பால்‌ மிக்க அன்பு கொண்டவர்‌: இமை சிறிதும்‌ அறி 
பரதவர்‌ : மெய்ம்மொழியாளர்‌. இவருக்கு இத்‌.அன்பம்‌ 
முன்னை வினையினால்‌ நேர்ந்ததுபோலும்‌. நாளை அரசர்‌ 
என்ன தீர்ப்புக்‌ கூறப்போகின்றாரோ? யாருக்குத்‌ தெரியும்‌? 
ஈம்பெருமானாகிய திருவரங்ககா தனே இவர்பங்கில்‌ இருந்து 
இவரைக்‌ காப்பாற்றுதல்வேண்டும்‌.'” என்று பலவாறு 
பே௫க்சொண்டு சென்றார்கள்‌. 

சேவகர்கள்‌, அரசன்‌ கட்டளைப்‌ படியே விப்பிரராரா 
யணரை அழைத்துக்கொண்டு சென்ற சிறையில்‌ இட்டார்‌ 
கள்‌, 

விப்பிரராராயணர்‌, “அ ! எம்பெருமானே, இதுவோ 
உன்‌ திருவருள்‌! நீயா து செய்யினும்‌ செய்க.” என்று கூறித்‌ 
திருவரங்கநா தனை மனத்தில்‌ சொண்டு போற்றுவாசாயினர்‌. 
திருவரங்கநா தன்‌ அன்றிரவில்‌ சோழநாட்டு வேந்தன்‌ கன 
வில்‌ தோன்றி, * அரசனே, அந்த விப்பிரகா ராயணர்‌ மிகத்‌ 
அயர்‌; நம்முடைய அடியவர்களுள்‌ இறந்தவர்‌; நற்குணக்‌ 
குன்று; நம்மிடம்‌ மிக்க அன்புடையவர்‌ ; திருமாலைத்‌ 
தொண்டு நாள்தோறும்‌ ஈமக்குச்‌ செய்தவர்‌. அத்தகை 
யவர்‌ முன்னை வினைவயத்தால்‌ தேவதேகியின்‌ வயப்பட்டு, 
அவள்பால்‌ அன்பு மிக்கவராய்‌ அவளோடு கூடியிருந்து, 
தம்‌ முன்னோர்‌ ஈட்டிய பொருள்களையெல்லாம்‌ அவளுக்குக்‌ 
கொடுத்துவிட்டனர்‌. பிறகு அவரால்‌ அவளுக்குப்‌ பொருள்‌ 
கொடுக்க முடியாமையின்‌, அவளுடைய தாய்‌ அவரைப்‌ 
புறப்படுத்தினள்‌. அவர்‌ அன்றிரவு தேவதேளியைப்‌ பரிந்‌ 
திருக்கலாற்றாமல்‌ அவள்‌ வீட்டுத்‌ திண்ணையில்‌ இருந்து 
வருந்திக்கொண்டிருந்தனர்‌. நாமே அவரது துன்பத்தைப்‌ 
போக்கி, அவரை ஆட்கொள்ளும்பொருட்டு ஈம்முடைய 
திருவாராதனைக்கு உரிய பொன்வட்டில்களுள்‌, ஒன்றை 
எடுத்துச்‌ சென்ன, அவள்‌ தாயினிடம்‌, “விப்பிரநா ராயணர்‌ 


| த்தகம்‌| தொண்டரடி. ப்பொடியார்‌ 19 


தேவதேவிக்குக்‌ கொடுக்கச்‌ சொன்னார்‌; கான்‌ அவர்‌ தூதன்‌ 
அழதகியமணாவாளன்‌ என்னும்‌ பெயருடையேன்‌.'” என்று 
கூறி அதனைக்‌ கொடுத்தோம்‌. நீ உடனே அவரைச்‌ சிறையி 
னின்று விடதெதிகெ.?? என்றுரைத்து மறைந்தருளினன்‌. 
அரசன்‌, நெஞ்சம்‌ இடுக்கிட்டு, மறுகாட்‌. காலையில்‌ அமைச்‌ 
சர்களை வருவித்து, இரவில்‌ தன்‌ கனவில்‌ திருவ ரற்கநா தன்‌ 
தோன்றிக்‌ கூறியருளியதை உரைத்து, ஈடும்‌ எடுப்புமில்‌ 
லாத இறைவனுடைய அடியவராகிய அப்பெரியாரைச்‌ 
திறையிலிட்டதனால்‌ ஆகிய பாவத்தைப்‌ போக்கிக்கொள் ளூ 
வதற்கு உரிய வகை யாது! கூறுமின்‌.” என்றனன்‌. அமைச்‌ 
சர்கள்‌, “வாழ்க வேந்தர்‌ வேந்தே, ஈம்‌ பெருமான்‌ அடியவ 
சாகிய அப்பெரியாருடைய அருளாலேயே அப்பாவத்‌ 
தைப்‌ போக்கிக்கொள்ளுதலாம்‌.'” என்றார்கள்‌. அரசன்‌, 
உடனே அவ்வமைச்சர்களோடு விப்பிரராராயணர்பால்‌ 
சென்று, அவருடைய திருவடிகளில்‌ தனது முடிபட 
வணங்கித்‌, “இருமகள்காதன்பால்‌ மெய்யன்புடையீர்‌, யான்‌ 
தங்கள்‌ மேன்மையை அறியாமையின்‌ தங்களைச்‌ சிறையில்‌ 
இடுவித்தேன்‌. அக்குற்றத்திற்கு யான்‌ பெரிதும்‌ அஞ்சு 
கின்றேன்‌. தாங்கள்‌ என்னை மன்னித்து, என்பால்‌ அருள்‌ 
புரிதல்வேண்டும்‌.?? என்று வேண்டினன்‌. விப்பிரராரா 
யணர்‌, “வாழ்க அரசரே, நம்பெருமானாகிய திருவரங்க 
நாதனே உலக இன்பத்தில்‌ ஆழ்ர்து டெர்த என்னை ஆட்‌ 
கொள்ள வேண்டிச்‌ சறையிடுவித்தனன்‌. தாங்கள்‌ ஒரு 
குற்றமும்‌ புரியவில்லை அதற்கு உரிய குற்றம்‌ என்‌ 
னுடையதே. ஈம்பெருமானே தங்கள்‌ கனவில்‌ தோன்றி 
நிகழ்ம்தனவற்றை உரைத்தருளினன்‌ எனின்‌, தங்கள்‌ ஈல்‌ 
வினையின்‌ மேன்மை அளவிடற்கு உரியதாகுமோ? தங்கள்‌ 
பால்‌ நம்பெருமா அடைய இன்னருள்‌ கோக்கம்‌ ஈன்கமைந்‌ 


: டமி க்‌ ்‌ 
அள்ள ; தாங்கள்‌ அஞ்சுவதற்கு உரிய தீமை யாதும்‌ 


80 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


அ 


இன்று, தங்கள்‌ நலங்கள்‌ மேன்மேலும்‌ பெருகுவனவாக'' 
என்றருளினர்‌. 

“மெய்ஞ்ஞானச்செல்வம்‌ வாய்ற்சு பெரியீர்‌, தங்கள்‌ 
அன்பும்‌ அருளும்‌ வாழ்க, தாங்கள்‌ நம்பெருமானுக்குப்‌ 
புரியும்‌ தொண்டுகள்‌ இனி யாதொரு இடையூஅம்‌ இன்றி 
முற்றும்‌ என்பதில்‌ சிறிதும்‌ ஜயுறவின்னு. தாங்கள்‌ 
செல்ல விரும்பும்‌ இடம்‌ யாது? அருள்க.” என்றனன்‌. 
விப்பிரகா ராயணர்‌, “வாழ்க அரசே, ஈம்பெருமான்‌ இருக்‌ 
கோயிலுக்குச்‌ செல்ல விரும்புகின்றேன்‌.” என்றனர்‌. 

அரசன்‌ உடனே ஏவலாட்களை நோக்கச்‌, “இறந்த 
தோர்‌ பல்லக்கைக்‌ கொண்டுவாருங்கள்‌.” என்று கூறினன்‌. 
விப்பிரராராயணர்‌, “அன்புள்ள அரசரே, கான்‌ ஈம்பெரு 
மான்‌ திருக்கோயிலுக்கு ஈடந்‌ துசெல்ல விரும்புகின்றேன்‌. 
பல்லக்கு வேண்டா. விடையளிக்க; என்றனர்‌. 

அரசன்‌, “அருட்குணப்‌ பெரியிர்‌, தங்கள்‌ கருத்து 
அ.துவாயின்‌, அங்கன மே செய்க.” என்று கூற, அவர்‌ திருக்‌ 
கோயிலை நோக்கிச்‌ செல்லலானார்‌. அரசனும்‌ அமைச்சர்‌ 
களும்‌ அவரோடு சிறிது தாரம்‌ சென்று, அவர்பால்‌ விடை 
பெற்றுக்கொண்டு திரும்பித்‌ தங்களிடம்‌ சென்றார்கள்‌. 

விப்பிரஈா ராயணர்‌, “ஆ! எம்பெருமான்‌ பேசருளின்‌ 
திறம்‌ என்னே! தன்னை முற்றும்‌ மறந்து, ஒரு பெண்ணி 
னது காதல்‌ வயத்தனாய்‌, மதிமருண்டு இடந்த கயவ்னாகிய 
என்பொருட்டுத்‌ தன்‌ ஆராதனத்திற்கு உரிய பொன்‌ 
வட்டிலை யெடுத் துக்கொண்டு, தன்னுடைய திருவடி த்தாம 
ரைகள்‌ புழுதி நிறைந்த நிலத்திலே படியச்‌ சென்று, கான்‌ 
விழைந்த மா துக்கென அவள்‌ தாயினிடம்‌ கொடுத்தனனே! 
அன்றியும்‌, அரசன்‌ என்னைச்‌ றையில்‌ இட, அவன்‌ 
கனவிலே தோன்றிச்‌ கான்‌ ஆற்றிய செயலைக்‌ கூறி, 
என்னைச்‌ சிறையினின்‌ று விடுவிக்கனனே! தன்பாற்‌ சிறிது 


புத்தகம்‌ | தொண்டாடிப்பொடியார்‌ 81 


அன்பு கொண்ட எனக்காக இவ்வளவு எளிவந்த செயலைச்‌ 
செய்தனனே ! தன்பால்‌ பேரன்பு கொள்பவர்களுக்காக 
இன்னும்‌ எத்தகைய எளிவந்த செயல்களைச்‌ செய்வானோ ! 
ஆயர்குல ஈங்கையாகிய யசோதைப்பிராட்டி கயிற்றால்‌ 
உரலில்‌ பிணித்துச்‌ சிறுகோல்‌ கொண்டு ஓச்சத்‌ தன்‌ 
காயாம்பூவண்ணக்‌ காமர்‌ திருமேனியில்‌ முத்தினம்‌ எனக்‌ 
கண்ணீர்த்‌ துளிகள்‌ சிந்த அழுதிருந்தேங்கய கூத்தப்‌ 
பிரான்‌ அல்லனோ? அடியவர்களுக்கு அவன்‌ எளிவக்தருளும்‌ 
அன்பின்‌ தன்மையை யாரே யுமைக்கவல்லார்‌ ? இப்‌ 
போருளாளனை மறந்திருந்த என்‌ குற்றத்தை நான்‌ இர்த்‌ 
அக்கொள்ளும்‌. வழியாது? ஆ! அறிந்துகொண்டேன்‌ | 
அறிந்துகொண்டேன்‌. 
“அடிப்‌ பாடி அரம்க வோவென்‌ 
தழைக்கும்‌ தொண்ட ரடிப்பொடி 
ஆட நாம்பெறில்‌ கங்கை நீர்குடைச்‌ 

தாடும்‌ வேட்கையென்‌ னாவதே ” 

(பெரு - திரு. 2-ம்‌ திருமொழி, பா - ௨, அடி 3,4.) 
என்னு கூறியருளியபடி தொண்டர்களுடைய திருவடிப்‌ - 
பொடிகளை த்‌ தலையில்‌ ௮ணிரந்துசொள்ளுதலே அக்குற்றத்‌ 
தைத்‌ தீர்த்துக்கொள்ளுதற்கு உரிய வழியாகும்‌.” என்று 
எண்ணிச்‌ திருக்கோயி லுக்குச்‌ சென்று, அங்குள்ள 
தொண்டர்களை வணக்கி, அவர்களுடைய திருவடிப்பொடி 
களை த்‌ தமது தலையில்‌ அணிந்‌ தகொண்டு, பாடி, அவர்களைப்‌ 
போற்றினார்‌. அவருக்கு அதனாலே தொண்டாடிப்பொடி 
யார்‌ என்னும்‌ திருப்பெயர்‌ உண்டாயிற்று. அவர்‌ பிறகு 
இிருவசங்ககாதன்‌ திருவடித்‌ தாமரைகளில்‌ நீங்காமல்‌ 
மொய்த்துக்‌ கடக்கும்‌ வண்டாய்‌ விளங்குவாராயினர்‌, த 

தேவதேவி, அதனை யறிந்து தன்‌ பொருள்களை 
யெல்லாம்‌ திருவ ரங்கநா தன்‌ அடியார்களுக்கும்‌ இருவ ரங்க 
ஆ. வ.-11—6 


82 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


நாதனுக்குமாகக்‌ கொடுத்‌ விட்டுத்‌ திருவரங்கநா தனக்குப்‌ 
பலவகைத்‌ தொண்டுகளைப்‌ புரிந்து, மெய்ஞ்ஞான அன்ப 
ராயெ தொண்டாடிப்பொடியாருடைய கூட்டுறவைப்‌ 
பெற்றதனால்‌ பேரின்ப வீடாயெ பரமபதத்தை யடைமர்‌ 
தனள்‌. தொண்டரடிப்பொடியார்‌ திருவரங்கநா தன்‌ இன்‌ 
னருளையே எண்ணித்‌ தயில்பட்ட மெழுகென மனம்‌ 
கரைந்து, பல படியாகப்‌ பன்முறை போற்றி நாற்பத்‌ 
தைந்து பாசுரங்களை உடைய திருமாலை யென்னும்‌ பாமாலை 
யையும்‌, பத்துப்‌ பாசுரங்களை யுடைய திருப்பள்ளி யெழுச்சி 
என்னும்‌ பாமாலையையும்‌ புனைந்து, அப்பேரருளாளன்‌ 
திருவடியில்‌ சூட்டி உலகை வாழ்வித்தருளினர்‌. இவர்‌ 
இருமாலையின்கண்‌ பதினாறாம்‌ பாசுரத்தில்‌ தாம்‌ தேவ 
தேவியின்‌ கண்களாயெ வலையில்‌ சிக்குண்டிருந்ததையும்‌ 
இிருவரங்கநா தன்‌ வலிய வந்து ஆட்கொண்ட செயலையும்‌ 
குறிப்பி த்திருக்கின்றார்‌. 
; . இருமாலையின்கண்‌ 
வேதநூல்‌ பிராயம்‌ நூறும்‌ 
மனிசர்தாம்‌ புகுவ ரேலும்‌ 
பாதியும்‌ உறங்கிப்‌ போகும்‌ 
நின்றதில்‌ பதினை யாண்டு 
பேதைபா லகன தாகும்‌ ்‌ 
பிணிபூ மூப்புத்‌ துன்பம்‌ 
ஆதலாற்‌ பிறவி வேண்டேன்‌ 
அரங்கமா நகரு ளானே ” (திருமா - 38.) 


என வரும்‌ மூன்றாம்‌ பாசுரத்தில்‌ ஆடவர்களுடைய குழவிப்‌ 
பரூவம்‌ குமாரப்பருவம்‌ காளைப்பருவம்‌ முதுமைப்பருவம்‌ 
என்னும்‌ பருவங்களைக்‌ கூறப்‌ புக்க இவர்‌, குழவிப்‌ பரு 
வத்தையும்‌ குமாரப்பருவத்தையும்‌ கூறிப்‌, பின்‌ காளைப்‌ 
பருவத்தைத்‌ தொடங்கும்போது திருவரங்கச்‌ செல்வ 


புத்தகம்‌] தொண்டாடிப்பொடியார்‌ 69 


னர்க்குத்‌ தொண்டு புரிவதிலேயே உறுதிகொண்டிருந்த 
தம்‌ மனம்‌ அப்பருவத்திலே அதனை மறந்து, தேவதேவி 
யின்‌ வயப்பட்டிருந்த செய்தி நினைவுக்கு வர, அப்பருவத்‌ 
இன்‌ பெயரைச்‌ சொல்லாமல்‌ அப்பருவத்தினை * அது” 
எனச்‌ சூட்டுப்பெயரால்‌ கூறினர்‌ என்பர்‌ பெரியோர்‌. 
இவருடைய பாசுரங்கள்‌ யாவும்‌ இன்னிசை உடை 
யனவாய்ப்‌, பத்திச்சுவை நிறைந்து, தேனினும்‌ இனிமை 
பயப்பனவாய்ப்‌ பொலிகின்றன. அவற்றுள்‌, சிலவற்றைக்‌ 
தீமே காண்க. 
அறுசீர்க்கழி நெடிலடியாசிரிய விநத்தம்‌ 
( மெய்யர்க்கே மெய்ய னாகும்‌ 
விதியிலா என்னைப்‌ போலப்‌ 
பொய்யர்க்கே பொய்ய னாகும்‌ 
புட்கொடி உடைய கோமான்‌ 
உய்யப்போம்‌ உணர்வி னார்கட்‌ 
கொருவனென்‌ மணர்ந்த பின்னை 
ஐயபபா டறுத்துத்‌ தோன்றும்‌ 
அழகனூர்‌ அரங்க மன்றே.” (இருமா - 15) 
எண்சீர்க்கமி நேடிலடியாசிரிய விநத்தம்‌ 
ஈ கடிமலர்க்‌ கமலங்கள்‌ மலர்ந்தன இவையோ 
கதிரவன்‌ கனைகடல்‌ முளைத்தனன்‌ இவனோ 
துடியிடை யார்சுரி குழல்பிழிர்‌ அதறித்‌ 
அகதிலுடுத்‌ தேறினர்‌ சூழ்புனல்‌ அரங்கா 
தொடையொத்த துளவமும்‌ கூடையும்‌ பொலிந்து 
தோன்றிய தோள்தொண்ட ரடிப்பொடி. என்னும்‌ 
அடியனை அளியனென்‌ ஐருளியுன்‌ அடியார்க்‌ 
காட்படுத்‌ தாய்பள்ளி எழுந்தரு ளாயே." 
(இருப்ப - 10.) 
இவரை ஈடும்‌ எடுப்புமில்‌ இறைவன்‌ திருமார்பில்‌ விளங்‌ 
கும்‌ வனமாலையின்‌ அமிசமானவர்‌ என்பர்‌ பெரியோர்‌. 


64 


ஆழ்வார்கள்‌ வாலாறு 


இவர்‌ அவதரித்த மாதமும்‌ நாளும்‌ 
நேரிசை வேண்பா 
மன்னியசர்‌ மார்கழியில்‌ கேட்டையின்று மாநிலத்தீர்‌ 
என்னிதனுக்‌ கேற்றம்‌ எனிலுரைக்கேன்‌-அன்னுபுகழ்‌ 
மாமறையோர்‌ தொண்ட ரடிப்பொடியாழ்‌ வார்பிறப்பால்‌ 
நான்மறையோர்‌ கொண்டாடும்‌ நாள்‌. 


வாழி திருநாமம்‌ 
எண்சீர்க்கம்‌ி நெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 

மண்டங்கு டியதனை வாழ்வித்தோன்‌ வாழியே ' 

மார்கழியில்‌ கேட்டைதனில்‌ வந்து இத்தான்‌ வாழியே 
தெண்டிரைகுழ்‌ அரங்கரையே தெய்வமென்றான்‌ வாழியே 

இருமாலை ஒன்பதிற்றைந்‌ தம்‌ செப்பினான்‌ வாழியே 
பண்டுதிருப்‌ பள்ளியெழுச்சிப்‌ பத்துரைத்தான்‌ வாழியே 

பாவையர்கள்‌ கலவிதனைப்‌ பழித்தசெல்வன்‌ வாழியே 
தொண்டுசெய்து அளவத்தால்‌ துலங்கினான்‌ வாழியே 

தொண்டரடிப்‌ பொடியெம்மான்‌ துணைப்பதங்கள்‌ வாழியே 


௧௦. நிருப்பாணுழ்வார்‌ 
அறுசீர்க்கழீ நெடிலடியாசிரிய விருத்தம்‌ 
காட்டவே கண்ட பாதம்‌ 
கமலால்‌ லாடை உந்தி 
தேட்டரு முதர பந்தம்‌ 
இருமார்பு சண்டம்‌ செவ்வாய்‌ 
லாட்டமில்‌ கண்கள்‌ மேனி 
முனியேறித்‌ தனிபு குர்து 
பாட்டினாற்‌ கண்டு வாழும்‌ 
பாணர்தாள்‌ பரவி னோமே. 


திருப்பாணழ்வார்‌ அவதாரம்‌ 

சந்தினோடு மணியும்‌ கொழிக்கும்‌ புனற்காவிரி பாயப்‌ 
பெற்ற சோழகாட்டு அரசர்‌ பலருக்கு உறையூரே தலை 
நகராக விளங்யெது. அது, மாந்தருக்கு இன்றியமையா 
தனவாயெ கல்வியும்‌ செல்வமும்‌ வாய்ந்து விளங்குவதா த 
லின்‌, பூமியாகிய மங்கையின்‌ கண்‌ என்று சொல்லுதற்கு 
உரியதாகும்‌; * ஆழியங்கையனாகிய இறைவன்‌, அக்‌ 
கண்ணை இடையது நோக்கிக்கொண்டிருத்தற்காகவே 
பரந்தாமத்தை விட்டு வந்து, திருவரங்கத்தில்‌ ௮ ரவணையில்‌ 
பள்ளிகொண்டனன்‌ போலும்‌ என்று யாவரும்‌ கூறும்படி 
அமைந்த பெருவனப்பை உடையதாகும்‌. அந்நகரின்‌ 
சோலைகளில்‌ உள்ள மலர்களின்‌ தேனை அருந்திய வண்‌ 
டினங்கள்‌ தமக்கு ஈல்விருந்து அளித்த ௮ம்மலர்களின்‌ 
புகழை இன்னிசையில்‌ அமைத்துப்‌ பாடுவனபோல 
இனிமையாகப்‌ பாடும்‌. அர்ககரத்து மாளிகைகளில்‌ தீட்டப்‌ 
பட்டுள்ள வெள்ளிய சுதையைச்‌ சந்திரன்‌ கண்டு, இத்‌ 
தகைய வெண்ணிறம்‌ தனக்கல்லையே யென்று அகத்தில்‌ 
கொண்ட அழமுக்காற்றினால்‌ அவன்‌ முகத்திலே தோன்றும்‌ 


86 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


கறுப்பையே உலகினர்‌ களங்கம்‌ என்கின்‌ றனர்‌.கார்காலத்து 
அந்நகரத்து மாளிகைகளின்‌ மேல்நிலைகளில்‌ உலவும்‌ மாதர்‌ 
களின்‌ தோற்றம்‌, மேகத்தின்‌ வரவை நோக்கி வரைகளின்‌ 
மீது மயிலினங்கள்‌ உலவல்‌ போலும்‌. அம்மாளிகைகளின்‌ 
மீது மாதர்கள்‌ நிற்கையில்‌ மேகம்‌ வானின்கண்‌ தோன்றித்‌ 
தங்கி இருத்தல்‌, இந்திரன்‌, “ இருப்பாற்கடலையும்‌, அதி 
னின்‌ அ திருமகள்‌ தோன்‌ அதலையும்‌ காட்டும்‌ பல படங்களை 
இங்கு யாரோ தீட்டி வைத்திருக்கின்றனர்‌; இவை மிக்க 
பொருத்தம்‌ வாய்ந்தன; எழில்‌ உடையன; தம்மைத்‌ தீட்டி 
யவருடைய ஓவியக்கலை யறிவை யாவரும்‌ புகழும்படி செய்‌ 
தற்கு உரியன; ஈன்கு ரோக்கத்தக்கன..? என்று எண்ணி, 
வானின்கண்‌ தங்கி நோக்குதல்‌ போலும்‌. அ௮க்ககரில்‌ உள்ள 
வணிகர்கள்பால்‌ இருக்கும்‌ மணிக்குவியல்களைக்‌ காண்‌ 
பவர்கள்‌, “£குபோனைச்‌ செல்வத்திற்‌ சிறந்தவன்‌ என்னு புல 
வர்கள்‌ கூறுதல்‌ வெறும்‌ புகழ்‌ உரையே” என்று கருது. 
வார்கள்‌. அர்நகரின்‌ அவணங்களில்‌ மக்களுக்கு வேண்‌ 
டியனவாகிய எல்லாப்‌ பொருள்களும்‌ கஇடைத்தலின்‌, பிற 
நாட்டு மக்களும்‌ அங்கு வந்து தமக்கு வேண்டிய பொருள்‌ 
களை வாங்கிக்கொண்டு செல்வார்கள்‌. அக்கரம்‌ இந்திர 
னது ஈகரத்தின்‌ தன்மையை யாவரும்‌ அறிந்தகொள்ளும்‌ 
பொருட்டு அறிஞர்‌ பலரால்‌ ஆய்க்து அமைக்கப்பட்டது 
போன்றது. இந்திரன்‌ நகரின்‌ அருகில்‌ அமைந்துள்ள கந்‌ 
தருவர்‌ பதிபோல அந்ககரின்‌ அருகில்‌ பாணர்‌ சேரி ஒன்று 
அமைந்து பொலிந்தது. அதில்‌ உறைபவர்களாகிய பாணர்‌ 
கள்‌ யாவரும்‌, * உலகத்து உயிர்களை எல்லாம்‌ மகிழ்விக்கும்‌ 
இசையின்‌ விழைவுக்கு இவர்களே இடமானவர்கள்‌,” என்று 
யாவரும்‌ கூறும்படி. இசையிற்‌ சிறந்து விளங்கினார்கள்‌. 
அவர்கள்‌ வீணைகளின்‌ இசையோடு குரல்‌ இசை 


பொருந்தப்‌ பாடுகையில்‌, வானின்கண்‌ உள்ள கந்தருவர்‌ 


புத்தகம்‌] திருப்பாணாழ்வார்‌ 27 


களும்‌ மாந்தர்கள்‌ போல வடிவு கொண்டு வக்து, அவ்விசை 
யைக்‌ கேட்டு, மனம்‌ உருகித்‌, தம்மை மறந்து மகழ்ச்சி 
யென்னும்‌ கடலில்‌ மூழ்குவார்கள்‌. அவர்கள்‌ வீணையை 
மீட்டு, இலக்கணத்தோடு பொருந்த இசை யெழுப்பிப்‌ 
பாடும்போது விலங்குகளும்‌ பறவைகளும்‌ அங்கு வந்து 
கூடிக்‌, கேட்டு இன்புறும்‌. 

அத்தகைய பாணர்‌ சேரியில்‌ உலகம்‌ உய்யவும்‌, இசை 
நலம்‌ பொலியவும்‌, அன்பின்‌ இறப்பு யாவர்க்கும்‌ விளங்க 
வும்‌ கார்த்திகைத்திங்கள்‌ உரோகணிநாளில்‌ ஓர்‌ அமுதனைய 
மைந்தர்‌ அவதரித்தனர்‌. அவருடைய பெற்றோர்கள்‌ 
௮ம்‌ மைந்தரைத்‌ தங்கள்‌ ஆருயிர்‌ எனப்‌ போற்றி வளர்த்து 
வந்தனர்‌. அவர்‌ திருமகள்கசாதன்‌ அருளால்‌ இளமையி 
லேயே கற்கவேண்டிய இயற்றமிழ்‌ நூல்கள்‌ எல்லாம்‌ 
நன்கு பயின்று, இசையின்‌ திறமெல்லாம்‌. ஈன்குணர்ந்‌ த, 
வீணை வாரித்தலினும்‌ றந்து விளங்கினார்‌. அவர்‌ கல்வி, 
இசைப்பயிற்சி, யாழ்வா௫ிக்கும்திறம்‌, சீரிய ஒழுக்கம்‌ முத 
லிய ஈலங்களால்‌ இறந்து, விளங்கினமையின்‌, மற்றைப்‌ 
பாணர்களுக்கெல்லாம்‌ தலைவர்‌ என்பது தோன்ற அவரை 
யாவரும்‌ 'திருப்பாணர்‌ என்று அழைப்பாராயினர்‌. 

தாமரைமலர்‌ சூரியனுடைய கதிர்களையே வேண்டுதல்‌ 
போல, அவர்‌ மனம்‌ திருமகள்காதன்‌ அருளையே வேண்டுவ 
தாயிற்று. திருமகள்காசன்‌ திருப்பெயர்களைக்‌ கூறு 
தலே அவருடைய நாவுக்கு இன்சுவையமுதமாயிற்று, அப்‌ 
பெருமானுடைய திருப்புகழைக்‌ கேட்டலே அவர்‌ மனத்‌ 
துக்னிய இசையாகும்‌. அவர்‌ நாள்தோறும்‌ காலையில்‌ 
எழுந்து, நீராடித்‌, திருமண்‌ அணிந்‌ அ, துளவமணிமாலையை 
யும்‌ தாமரைமணி மாலையையும்‌ கழுத்திலே தரித்துக்‌ 
கொண்டு, வீணையைக்‌ கையில்‌ ஏந்திச்‌ சென்று, காவேரி 
யாற்றின்‌ தென்கரையில்‌ திருமுகத் துறைக்கு _ அருகில்‌ 


38 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


திருவரங்ககா தனை நோக்கி நின்ன, தம்முடைய மனம்‌. 
முழுதையும்‌ அப்பரமன்பாலே செலுத்தி, ௮வன்‌' அருட்‌ 
குணங்கள்‌ அமைந்த பாட்டுக்களை இசையில்‌ அமைத்து, 
வீணையிசையோடு தம்முடைய குரல்‌ இசையும்‌ பொருந்தி 
யிருக்கப்‌ பாடுவார்‌. அப்போது அவர்‌ கண்களினின்று 
தாரை தாரையாக நீர்‌ பெருகிவரும்‌. 


'உலோகசாரங்க முனிவர்‌ திருப்பாணுழ்வாரைத்‌ தம்முடைய 
தோளில்‌ ஏற்றிக்கொண்டு சென்று திருவரங்கநாதன்‌ முன்‌ விடுதல்‌ 


அங்ஙனம்‌ ஒருகாள்‌, பாண்பெருமாள்‌ காவேரியின்‌ 
தென்கரையில்‌ கின்று, யாழில்‌ இசையைக்‌ கூட்டித்‌, இரு 
வரங்கன்பாற்‌ பொருந்திய அன்பின்‌ வசத்தராய்க்‌, கேட்பார்‌ 
மனம்‌ அனலில்‌ இட்ட மெழுகேபோல்‌ உருகும்படி பாடிக்‌ 
கொண்டிருந்தார்‌. இருவரங்ககாதனை ஆராதிப்பவராகிய 
உலோக சாரங்கமுனிவர்‌ என்பவர்‌ ௮ப்போது காவேரியில்‌ 
நீராடித்‌, திருமண்‌ அணிந்து, துளவமணிமாலையையும்‌ 
தாமரைமணிமாலையையும்‌ கழுத்திலே யணிந்துகொண்டு, 
திருவரங்சுநா தன்‌ திருமஞ்சனத்திற்கு நீர்‌ கொண்டு செல்‌ 
லப்‌. பொற்குடத்தைக்‌ கையில்‌ ஏந்தி அங்கு வந்தனர்‌. 
அவர்‌ அப்பாணர்‌ தலைவரைக்‌ கண்டு, கைதட்டிக்‌ கூவி, 
“அப்பாற்செல்‌”” என்று கூறினர்‌. பாண்பெருமாள்‌ மனம்‌ 
.. திருவரங்ககா தனிடத்திலேயே சென்று பதிர்துவிட்டமை 
யின்‌, அம்முனிவர்‌ கூறியது அவர்‌ காதில்‌ பட்டிலது. ஆத 
லின்‌, அவர்‌ அசையாமல்‌ நின்றார்‌. அதனைக்‌ கண்ட அம்முனி 
வர்‌, “ என்னே ! இப்புலையன்‌ அந்தணர்கள்‌ வருவார்களே ! 
நரம்‌ இங்கு இருத்தல்‌ தகுமோ? என்று எண்ணாமல்‌, இங்கு 
வரது, இருந்ததே யன்றி, நாம்‌ கைதட்டிக்‌ கூவி, அப்பால்‌ 
செல்‌ என்று, கூறியும்‌ அசையாமல்‌ நிற்கின்றானே ! இவன்‌ 


புத்தகம்‌] ' திருப்பாணாழ்வார்‌ 89 


என்ன செவிடனா ! அன்றி இவன்‌ மனம்‌ இசையில்‌ மயங்கி 
கிற்னெறதா! இவர்‌ சொல்லை நாம்‌ ஏன்‌ கேட்டல்வேண்டும்‌ 
என்னும்‌ செருக்கான எண்ணம்‌ கொண்தொன்‌ நிற்கின்‌ 
ருனோ? இவற்றுள்‌ யாது? இவன்‌ இங்கனம்‌ நிற்பதற்குக்‌ 
காரணம்‌ என்பதனை நாம்‌ அறிந்து கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌.”” என்று எண்ணி, ஒரு கல்லை எடுத்து வீசினர்‌. 
அத பாண்பெருமாளுடைய நெற்றியில்‌ பட்டு உதிரம்‌ 
பெருகச்‌ செய்தது. அதனால்‌ அச்‌சீரிய ஞானச்செல்வர்‌ 
தெளிவுற்று, முனிவர்‌ எதிர்புறம்‌ சேய்மையில்‌ நிற்பதைக்‌ 
கண்டு, மனமும்‌ உடலும்‌ நடுங்கி அவ்விடத்தினின்‌ அ 
சென்றுவிட்டனர்‌. 

பிறகு, உலோகசாரங்கமுனிவர்‌, பொற்குடத்தில்‌ 
காவேரியின்‌ நீரை முகர்‌ தகொண்டு, திருவரங்கநா தன்முன்‌ 
சென்றனர்‌. அப்போது திருவரங்கநா தன்‌ நெற்றியினின்‌ அ 
செர்டீர்‌ பெருவெந்‌ கொண்டிருந்தது. முனிவர்‌ அதனைக்‌ 
கண்டு, மிக்க அச்சங்கொண்டு, உடல்‌ நடுங்கி, “எம்‌ 
பெருமான்‌ நெற்றியினின்‌அ இங்ஙனம்‌ உதிரம்‌ பெருகு 
தற்குக்‌ காரணம்‌ யாதோ? பாண்டவர்களுக்குத்‌ துணை 
யாகச்‌ சென்று, பார்த்தன்தன்‌ தேர்முன்‌ நின்னு, அவர்க 
ளுடைய பகைவர்கள்‌ எய்த பல படைகளைத்‌ தன்‌ திரு 
மேனியில்‌ ஏற்றுக்கொண்டது போல இப்போது தன்‌ 
அன்பர்‌ யாருக்கேனும்‌ துணையாகப்‌ போருக்குச்‌ சென்று, 
பசைவர்கள்‌ எய்த படையைத்‌ தன்‌ நெற்றியில்‌ ஏற்றுக்‌ 
கொண்டன்னோ? அன்றி, வேறு காரணம்‌ உண்டோ? 
யா தம்‌ தெரிர்திலதே! இதற்கு என்‌ செய்வேன்‌ !? என்று 
எண்ணித்‌, துயரக்கடலில்‌ மூழ்கி, மேல்‌ செய்வன செய்த 
லீல்‌ மனம்‌ செல்லாதவராய்‌ வாடியிருந்தனர்‌. பரிதி 
வானவன்‌, உலகத்து உயிர்களின்‌ நிலையும்‌ இஃதேயாம்‌ 
எள்‌ உல௫னைர்க்குத்‌ தெரிவிப்பவன்போலத்‌ தோன்றி, 


90 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


வளர்ந்து நின்‌ அ, சாயும்‌ நிலையை அடைந்தனன்‌. “ பாண்‌ 
பெருமாள்‌ நெற்றியைத்‌ தாக்கி, உதிரம்‌ பெருகச்‌ செய்த 
கல்‌ வானத்தையும்‌ தாக்‌ அதினின்றும்‌ செந்நீர்‌ பெருகச்‌ 
செய்தஅபோலும்‌.?? என்று எண்ணும்படி வானம்‌ எங்கும்‌ 
செந்நிறம்‌ பொருந்தி விளங்கிற்று. சூரியன்‌ உலகைச்‌ 
சுற்றித்‌ திரிந்தகனால்‌ ஆன தளர்ச்சியை ஓர்‌ இடத்தில்‌ 
சென்று தங்க, நீக்கக்கொள்ளச்‌ செல்பவன்போல மேற்‌ 
திசையை அடைந்தனன்‌. வன்மையிற்‌ இறந்த வேர்சன்‌ 
சேய்மையிற் சென்றிருக்கும்‌ அற்றம்‌ நோக்கி, மெல்ல 
மெல்ல வந்த, எங்கும்‌ பரவி, மென்மைத்தன்மை உடை 
யாரை வருத்தும்‌ புல்லியரைப்போல இருள்‌ மெல்லமெல்ல 
வந்து, எங்கும்‌ பரளிக்‌, காதலரைப்‌ பிரிந்துள்ள மெல்லி 
யரை வருத்துவதாயிற் று. 

உலோசசாரங்க முனிவருக்கு நெடுநெரம்‌ தூக்கம்‌ 
வரவில்லை. திருவரங்கநா தன்‌ நெற்றியினின்று செர்நீர்‌ 
பெருகுதலைக்‌ கண்டதனால்‌ ஆகிய வருத்தம்‌ தூக்கத்தை 
அவர்பால்‌ ௮ணுகாதபடி துரத்தியது. அன்றிரவு நெடு 
நேரம்‌ சென்றபின்‌ திருவரங்கநா தன்‌ திருவருளால்‌ துயில 
லானார்‌. ௮ ரவணையில்‌ அரி துயில்‌ கொள்ளும்‌ இறைவன்‌ 
அவர்‌ கனவிலே தோன்றி, “* அருமைச்செல்வனே! இன்று 
காலை நீ பெரியதோர்‌ பிழையைச்‌ செய்துவிட்டனை. நம்‌ 
முடைய அன்பராகிய பாண்பெருமாளை இழிந்தவராகக்‌ 
கருதி, அவரைத்‌ துரத்த எண்ணி, அவர்மீது நீ கல்லை 
வீசனாய்‌. ௮&௮ அவர்‌ நெற்றியில்‌ பட்டு உதிரம்‌ பெருகச்‌ 
செய்தது. அக்‌ கல்லே ஈம்முடைய நெற்றியையும்‌ தாக்கிச்‌ 
செந்நீர்‌ பெருகச்‌ செய்தது. நாம்‌ தேவர்களுக்காக மாபலிச்‌ 
சக்கரவர்‌ த்தியிடம்‌ சென்று மூன்றடி மண்‌ இரக்கக்‌ கருதி 
னோம்‌. உடனே ஈம்முடைய வடிவம்‌ சுருங்கிவிட்டது. 
நாம்‌ அவ்வடிவுடன்‌ மாபலிச்‌௪க்கரவர்த்தியிடம்‌ சென்றோம்‌. 


புத்தகம்‌ | திருப்பாணாழ்வார்‌ ட்ப 


அவ்வசுரர்‌ கோமான்‌ நம்பால்‌ பேரன்பு காட்டினன்‌. அவ்‌ 
வன்பைக்‌ கண்டவுடன்‌ ஈம்முடைய வடிவம்‌ மூன்‌ அலகும்‌ 
பற்றாதனவாம்‌ என்னும்படி மிகப்‌ பருத்து ஒங்கி வளர்ந்து 
விட்டது. ஈமக்குப்‌ பயொகும்போதாவது அடியவர்க 
ளுடைய அன்பாகிய அமுதினை உண்ணாதபோதே 
யாகும்‌. உலக முடிவில்‌ காம்‌ உட்கொள்ளும்‌ உலகங்களும்‌ 
நம்முடைய பசியைத்‌ தணிப்பனவல்ல. அடியவர்களின்‌ 
அன்பாகிய உணவே ஈமது பசியைத்‌ தணிப்பதாகும்‌. 
பாண்பெருமாள்‌ தம்முடைய அன்பாகிய - அமுதை 
இசையாகிய கறியொடு கூட்டி ஈம்மை நாடொறும்‌ £உண்‌ 
பிக்கும்‌ இறந்த அடியவர்‌ ; ஆதலின்‌, நீ நாளை விடியலிற்‌ 
சென்று, காவேரியில்‌ நீராடித்‌, திருமண்‌ அணிக்‌ து, அளவ 
மணி மாலையையும்‌ தாமரைமணி மாலையையும்‌ கழுத்திலே 
தரித்துக்கொண்டு சென்று, அவரை வணங்கி, உன்‌ னுடைய 
தோளில்‌ ஏற்றிக்கொண்டு வர்‌ த, ஈம்மருகில்‌ விடுக?” என்று 
கூறியருளினன்‌. உலோகசாரங்கமுனிவர்‌ கனவு, கண்டு; 
உடனே எழுந்து, அருணன்‌ கீழ்த்திசையில்‌ தோன்றி 
யிருத்தலைக்‌ கண்டு, “ஆ! விடியற்கால மாயிற்று, ஈம்‌ 
பெருமாள்‌ கட்டளை இட்டருளியபடி நாம்‌ விரைந்து 
சென்று, அவ்‌ ஆராத காதல்‌ அடியவரை நம்முடைய 
தோளில்‌ ஏற்றிக்கொண்டு வந்து, ஈம்பெருமான்‌ திருமுன்‌ 
விடுதல்வேண்டும்‌,”? என்றெண்ணிப்‌ பல மறையவர்க 
ளுடன்‌ காவேரியின்‌ ஒருபாற்போய்‌ நீராடித்‌, திருமண்‌ 
அணிந்து, துளவமணி மாலையையும்‌ தாமரைமணி மாலையை 
யும்‌ தரித்துக்கொண்டு, பாண்பெருமாள்‌ உள்ள இடத்தை 
நோக்கிச்‌ செல்லலானார்‌. அப்போது பாண்பெருமாள்‌ 
காவிரியில்‌ நீராடித்‌, திருமண்‌ அணிந்து, மணிமாலைகளை த்‌ 
தரித்துக்‌, கையில்‌ வீணையை ஏந்தித்‌, திருமுகத்‌ துறைக்கு 
௮௫ல்‌ நின்றுகொண்டு, . 


92 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


அறுசீர்கீகழிநெடிலடியாசிரிய விநத்தம்‌ 
பங்கயக்‌ கண்ண னென்கோ 

பவளச்செவ்‌ வாய னென்கோ 
அங்கதி ரடிய னென்கோ 

அஞ்சன வண்ண னென்கோ 
செங்கதிர்‌ முடிய னென்கோ 

திருமறு மார்வ னென்கோ 
சங்குசச்‌ கரத்த னென்கோ 


சாதிமா ணிக்கத்‌ தையே. (இருவாய்‌-9, திரு, 4 பா. 8) 


உ சாதிமா ணிச்ச மென்கோ 

சவிகொள்பொன்‌ முத்த மென்கோ 

சாதிஈல்‌ வயிர மென்கோ 
தவிவில்‌சீர்‌ விளக்க மென்கோ 

ஆதியஞ்‌ சோதி யென்கோ 
ஆதியம்‌ புருட னென்கோ 

ஆதுமில்‌ காலத்‌ தெந்தை 
அச்சுத னமல னையே. (திருவாய்‌-9, இரு, 4 பா. 4) 


என்று கேட்டோர்‌ மனம்‌ கரையும்படி பாடிக்கோண்‌ 

டிருந்தார்‌. அப்போது உலோகசாரங்கமுனிவர்‌ பாண்‌ 
பெருமாள்‌ இருக்கும்‌ இடத்திற்‌ சென்று, அவருடைய திரு 
வடி.களிலே தமது முடிபட வணங்கினர்‌. பாண்பெருமாள்‌ 
உடனே அவரை நோக்கி, “ஆ! ஈது என்ன தகுதியற்ற 
செயலைச்‌ செய்துவிட்டீர்களே | குலந்தாங்கு சாதிகள்‌ 
தாலிலும்‌ ழிந்து உள்ள பிறப்பினேன்‌ ஆயெ அடியேனை 
மறையவர்களுட்‌ இறந்தவராய்‌ விளங்கும்‌ தாங்கள்‌ 
வணங்குதலாகுமோ ??? என்று பதறிக்‌ கூறினர்‌. “இன்‌ 
தமிழும்‌ இன்னிசையும்‌ செய்த அருந்தவத்தின்‌ பயனாக 
அவதரித்த பெரியீர்‌! நீங்கள்‌ அயன்‌ முதலிய தேவர்களும்‌ 
வணங்குதற்குரிய மேன்மையினை உடையீர்கள்‌. ஈம்‌ 


பெருமாளின்‌ திருவுள்ளம்‌ முற்றும்‌ உங்கள்பாலதேயா 


புத்தகம்‌ | திருப்பாணாழ்வார்‌ | 93 


யிருக்கன்றது. அப்பரமன்‌ தேவரீரை என்‌ தோளில்‌ 
ஏற்றிக்கொண்டு வந்து, தன்‌ அருகில்‌ விடவேண்டும்‌. 
என்று எனக்குக்‌ கட்டளை யிட்டருளினன்‌. தேவரீர்‌, 
அதனை மறுத்தலாகாது.”” என்று கூறினர்‌. பாண்‌ 
பெருமாள்‌, “நம்பெருமான்‌ திருவுள்ளம்‌ அஃதாயின்‌, 
அடியேன்‌ அதனை மறுத்துக்‌ கூறுதல்‌ கூடுமோ ? அவன்‌ 
செய்வன செய்தகொள்க.?? என்று கூறி, வயலின்கண்‌ 
நாற்றுப்போல வாளா இருந்தனர்‌. உலோகசா ரங்க 
முனிவர்‌ மகிழ்ச்சி சொண்டு, பாண்பெருமாளைத்‌ தம்‌ 
முடைய தோளில்‌ ஏற்றிக்கொண்டு, தம்முடன்‌ வந்த 
மறையவர்‌ சூழச்‌ சென்று, திருவரங்கநா தன்‌ முன்னிலை 
யில்‌ விட்டனர்‌. 

பாண்பெருமாள்‌  இருவரங்கநாதனுடைய மங்கல 
வடி.வினைக்‌ கண்டு, அரவு, தான்‌ இழந்த மாணிக்கம்‌ இடைக்‌ 
கப்பெற்றாற்‌ போலவும்‌, தம்முடைய பழைய பொருளை 
இழந்தவர்கள்‌, மீண்டும்‌ அதனைப்‌ பெற்றாற்‌ போலவும்‌, 
மலடி, மகப்பேற்றை எய்தினாற்‌ போலவும்‌, பிறவிக்‌ குரு 
டன்‌, கண்‌ பெற்றாற்‌ போலவும்‌ பெருமகிழ்ச்சி யடைந்து, 
சண்களினின்று அருவி யென நீர்‌ பெருக நின்றார்‌; 
ஆடினார்‌; ஓடித்‌ திருவரங்ககாதன்‌ திருவடிகளில்‌ தம்‌ 
முடிபட வணங்கினார்‌. “எம்பெருமானே! என்னைப்பெற்ற 
தாயாய்த்‌ தந்தையாய்‌ அறியா தன அறிவித்து; என்னை நீ 
ஆண்டருளியதற்குக்‌ காரணம்‌ உன்னுடைய இயல்பாகிய 
அருளே யன்றி, என்பால்‌ அதற்குரிய ஈலன்‌ சிறிதும்‌ 
இன்று, அறியாமை மிக்க யான்‌ என்‌ மனத்துள்ளே 
உன்கண்‌ அன்புகொள்ளச்‌ செய்து, என்னை ஆண்‌ 
டருளினை. இதற்கு நான்‌ செய்தற்குரிய கைம்மாறு 
யாதிறாக்கன்‌றது.”? என்று கூறிப்‌ பல முறையும்‌ வணங்கி 
நின்றனர்‌. அவர்‌: மனத்துள்‌ மகழ்ச்சி மிக்கு எழுந்தது. 


94 ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


அவர்‌, அதனால்‌, அவ்விறைவனை இன்‌ றமிழ்ப்‌ பாசுரங்களாற்‌ 
பாட எண்ணினார்‌, தாயின்‌ உறுப்புக்கள்‌ பலவும்‌ இருக்கக்‌ 
குழவி தாயினுடைய தனத்தில்‌ வாய்வைத்தல்போல 
அவர்‌ மனம்‌ முதலில்‌ திருவரங்ககாதனுடைய திருவடி. 
யிலே செல்வதாயிற்று, ஆதலின்‌, அவர்‌, அமலன்‌, அதிப்‌ 
பிரான்‌ என்று தொடங்கி, முதலிலே திருவடியைப்‌ 
பாடினர்‌. அப்பாசுரம்‌ முதலாகப்‌ பத்துப்‌ பாசுரங்களைப்‌ 
பாதாதிகேசமாலையாகப்‌ பாடிப்‌, பிரணவத்தில்‌ உள்ள 
அகரம்‌, உகரம்‌, மகரம்‌ என்னும்‌ மூன்று இருவெழுத்துக்க 
ளூள்‌ முதல்‌ எழுத்தாகிய அகரத்தை முதற்‌ பாசுரத்தின்‌ 
முதலினும்‌, இரண்டாம்‌ எழுத்தாகிய உகரத்தை இரண்‌ 
டாம்‌ பாசுரத்தின்‌ முதலினும்‌, மூன்றாம்‌ எழுத்தாகிய 
மகரத்தை மூன்றாம்‌ பாசுரத்தின்‌ முதலினும்‌ முறையே 
அமைத்துப்‌ பாடினர்‌. அப்பாசுரங்கள்‌ பத்தும்‌ அன்பாயெ 
அமுதம்‌ நிரம்பிய பொற்குடங்களாய்‌ விளங்குகின்றன. 
அவற்றை அடியிற்‌ காண்க. 
ஆசிரியத்துறை 

அமலன்‌ ஆதிப்பி ரானடி யார்க்கென்னை ஆட்படுத்த 
விமலன்‌ விண்ணவர்‌ கோன்விரை யார்பொழில்‌ வேங்கடவன்‌ 
நிமலன்‌ நின்மலன்‌ நீதிவானவன்‌ நீள்மதி எரங்கத்‌ தம்மான்‌ திருக்‌ 
கமல பாதம்வர்‌ தென்கண்ணி னுள்ளன ஒக்கின்‌றதே. 

(பாம) 


கலிவிருத்தம்‌ 

கொண்டல்‌ வண்ணனைக்‌ கோவலனாய்‌ வெண்ணெய்‌ 

உண்ட வாயனென்‌ உள்ளம்‌ கவர்ந்தானை 

அண்டர்‌ கோனணி அரரங்கனென்‌ னமுதினைச்‌ 

கண்ட கண்கள்மற்‌ ரொன்றினைச்‌ காணாவே. (பா—10) 

இப்பத்துப்‌ பாசுரங்களையும்‌ பாடி முடித்தவுடன்‌ 

திருவரங்கநா தன்‌ வேர்‌ சூடுவோர்‌ மண்‌ பற்றுக்‌ கழற்றாமல்‌ 
சூடுதல்‌ போலப்‌ பாண்பெருமாளை அவர்‌ திருமேனியோடு 


புத்தகம்‌] திருப்பாணாழ்வார்‌ 95 


அங்கேரி த்தருளினன்‌. முனிவாகனராகிய பாண்பெரு 
மாளும்‌ யாவரும்‌ காணும்படி திருவரங்கரா தன்‌ திருவடி 
களிலே மறைந்தருளினர்‌. அதனைக்‌ கண்ட உலோகசா ரங்க 
முனிவர்‌ . முதலிய மறையவர்களும்‌ மற்றையோரும்‌, 
வாழ்க ஈம்பெருமாள்‌ உயர்வு ஒப்பில்லாத இன்னருள்‌. 
வாழ்க பாண்பெருமாளுடைய அருந்தமிழ்ப்‌ பாசுரங்கள்‌. 
அவருடைய வான்புகழ்‌ உலகினில்‌ நீடு வாழ்க. வாழ்க 
இருவரங்கநாயகி.'” என்று வாழ்த்தி ஆரவாரம்‌ செய்து, 
ஆடிப்பாடி, ஆனந்தக்‌ கண்ணீர்‌ பொழிந்து, பாண்‌ 
பெருமாளைப்‌ போற்றி மகிழ்ந்தார்கள்‌. அன்று முதல்‌ 
பாண்பெருமாளை யாவரும்‌ போற்றி வணங்கிவருவா 
ராயினர்‌. 
திருப்பாணாழ்வார்‌ அவதரித்த மாதமும்‌ நாளும்‌ 
= நேரிசை வேண்பா 
கார்த்திகையில்‌ ரோடிணிராள்‌ காண்மினின்று காசினியில்‌ 
வாய்த்த புகழ்ப்பாணர்‌ வந்து.இப்பால்‌---ஆத்தியர்கள்‌ 
அன்புடனே தானமல னாதிப்‌ பிரான்கற்று 


நன்குடனே கொண்டாடும்‌ நாள்‌. 


(உப-ரத்தி-மா, செ-.10.). 


வாழி திருநாமம்‌ 
எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விநத்தம்‌ 
உம்பர்தொழும்‌ மெய்ஞ்ஞானத்‌ அறையூரான்‌ வாழியே 
உசோூணிகாள்‌ கார்த்திகையில்‌ உதித்தவள்ளல்‌ வாழியே 
வம்பவிழ்தார்‌ முனிதோளில்‌ வந்தபிரான்‌ வாழியே 
மலர்க்கண்ணை மற்றொன்றில்‌ வையாதான்‌ வாழியே 
அம்புவியில்‌ மதிலரங்கர்‌ அகம்புகுந்தான்‌ வாழியே 
அமலனாதிப்‌ பிரான்பத்தும்‌ அருளினான்‌ வாழியே 
செம்பொனடி முடியளவும்‌ சேவிப்போன்‌ வாழியே 
இருப்பாணன்‌ பொற்பதங்கள்‌ செகதலத்தில்‌ வாழியே. 


கக. நம்மாழ்வார்‌ 
நேரிசை வேண்பா 
இிருவழுதி நாடென்றம்‌ தென்குருகூர்‌ என்றும்‌ 
மருவினிய வண்பொருகல்‌ என்றும்‌--அருமறைகள்‌ 
அந்தாதி செய்தான்‌ அடியிணையே யெப்பொழுதும்‌ 
இர்தியாய்‌ நெஞ்சே தெளிந்து. 
வான்‌ திகழும்‌ சோலை மதிளரங்கர்‌ வண்புகழ்மேல்‌ 
ஆன்ற தமிழ்மறைகள்‌ ஆயிரமும்‌--ஈன்ற 
முதற்றாய்‌ சடகோபன்‌ மொய்ம்பால்‌ வளர்த்த 
இதத்தாய்‌ இராமா அசன்‌. ்‌ 
ஒர்கிரம்பிய ஞானச்செல்வர்களுடைய மனன கமலரில்‌ 
விளங்குகின்‌ றவனும்‌, உலகம்‌ யாவையும்‌ தானுளவாக்க 
லும்‌, நிலைபெறுத்தலும்‌ நீக்கலும்‌ நீங்கலா அலகிலா 
விளாயாட்டுடையவனும்‌, வேண்டுதல்‌ வேண்டாமை இலா 
தவனும்‌, உயர்வற உயர்ஈலமுடையவனும்‌ ஆகிய இறைவ 
னுடைய நிலையினையும்‌ ஆன்மாக்களின்‌ நிலைமையினையும்‌, 
ஆன்மாக்கள்‌ இறைவனை அடைதற்குரிய நெறியினையும்‌, 
அதற்குத்‌ தடையா கவுள்ள தன்மையினையும்‌, ஆன்மாக்கள்‌ 
இறைவனை அ௮டைதலாகிய பேரின்ப வாழ்வினையும்‌ 
இனிது விளக்கிக்‌ கூறும்‌ மெய்ப்பொருள்‌ நூல்களுள்‌ 
நம்மாழ்வார்‌ திருவாய்மலர்ர்‌ தருளிய தமிழ்வேதமே 
முதன்மையானது என்பர்‌ மெய்ப்பொருள்‌ நால்களை ஈன்‌ 
காய்ச்‌ தணர்ந்த ஆன்றோர்கள்‌. 
- வேதத்தின்‌ முன்செல்க மெய்யுணர்ர்‌ தோர்விரிஞ்‌ சன்‌ முதலோர்‌ 
கோதற்ற ஞானக்‌ கொழுந்தின்முன்‌ செல்க குணங்கடந்த 
போதக்‌ கடலெங்கள்‌ தென்குரு கூர்புனி தன்கவியோர்‌ 
பாதத்தின்‌ முன்செல்ல மேதொல்லை மூலப்‌ பரஞ்சுடரே. 
என்றார்‌ கவிச்சக்கரவர்‌ த்தியாயெ கம்பநாடர்‌. 
தெரியாத மறைநிலங்கள்‌ தெரிகன்றோமே ” 
என்றார்‌ வேதாந்ததேசிகர்‌ என்னும்‌ பெரியார்‌. 


நம்மாழ்வார்‌ 97 


சற்றேறக்‌ குறைய நானூறு இண்டுகளுக்கு முன்‌ 
ஆர்திரராட்டில்‌ பேரரசராய்‌ விளங்கின கிருட்டினதேவ 
ராயருடைய சமூகத்தில்‌ அட்டதிக்கயங்கள்‌ என விளங்‌ 
இய ஆந்திர மாபெருங்‌ கவிஞர்கள்‌ எண்மருள்‌ தலைவராய்ப்‌ 
பொலிரந்திரு்தவராயெ அல்லசானி பெத்தன்ன என்னும்‌ 
பெரும்புலச்‌ செல்வர்‌, ஆர்திரமொழியில்‌ சாம்‌ இயற்றிய 
மனுசரித்திரம்‌ என்னும்‌ நாலில்‌ இவ்வாழ்வாரைத்‌ தம்‌ 
முடைய ஞானக்குரவர்‌ எனக்‌ கொண்டு போற்றிக்‌ கூறி 
யிருக்கும்‌ செய்யுளின்‌ பொருளை நோக்குவோமானால்‌, 
அவருக்கு இல்வாழ்வார்பால்‌ இருந்த அன்பும்‌ ஈன்மதிப்‌ 
பும்‌ எத்தகையது என்பது நன்கு விளங்கும்‌. ்‌ 


நான்‌ ஆழ்வார்களுடைய வரலாறுகளை எழுதக்‌ கருதி, 
இவரும்‌ மஅரகவிகளுமாகய இருவர்‌ வரலாறுகள்‌ நீங்க 
லாக மற்றை ஆழ்வார்களுடைய வரலாறுகளை எழுதிவிட்டு 
இவ்வாழ்வாருடைய வரலாற்றை எழுதத்‌ தொடங்கிய 
போது, “ஒப்புயர்வு அற்ற இப்பெருமுனிவருடைய 
மேன்மை விளங்கும்படி இவரது வரலாற்றை எழுதி 
முடித்தல்‌ எவ்வாறு??? என்னும்‌ கலக்கம்‌ என்‌ மனத்‌ த்தில்‌ 
உண்டாயிற்று. நான்‌ பல ஆண்சனுசஞுமன்‌ இவ்வா ழ்வா 
ரைப்பற்றி “மாறன்‌ பஞ்சரத்தினம்‌? என்னும்‌ ஐங்‌ அ 
பாட்டுக்களைக்‌ கொண்ட நூலைப்‌ பாடினேன்‌. * “அவற்றுள்‌, 
ஒரு பாட்டை அக்கலக்கம்‌ தீர்தற்பொருட்டு முதலில்‌ 
எழுதிக்கொண்டு, பின்‌ முன்னோர்களுடைய நூல்களைக்‌ 
கொள்கொம்பாகக்‌ கொண்டு, நமது எழுத்தாகிய கொடி 
யைப்‌ படரவிடலாம்‌? என்னும்‌ கருத்து என்‌ மனத்தில்‌ 
தோன்றிற்று, ஆதலின்‌, அவற்றுள்‌, ஒரு பைது 
அடியில்‌ வறன்‌ 


ஆ. வ-11-1 


98 ஆழ்வார்கள்‌ வரலாஅ [இரண்டாம்‌ 


எண்சீர்க்கமிநெடிலடி ஆசிரிய விநத்தம்‌ 
சுனன தனத்தத்‌ தனதன தனதன 
மதுர கவிக்குச்‌ சறுதொடர்‌ மொழியினில்‌ 
மறையி னகத்துப்‌ பொருளுற வருளிய 
சது! னெமக்குத்‌ தனிமுத லிறையவன்‌ 
சரண மலர்ப்பொற்‌ படியிணை நினைகுஅம்‌ 
விதலை நினைக்கத்‌ சருமுடி. வெனுமது 
வெறுவ வுறுத்துச்‌ செறிதர வருபல 
விதமெ லசட்டுத்‌ தொடர்தரு பிறவிகள்‌ 
வினைக சொழித்துச்‌ சுகமொடு நிலனே. 
இனி, இவ்வாழ்வாருடைய வரலாற்றினை முன்னோர்கள்‌ 
அருளிய நூற்களின்‌ உதவியைக்‌ கொண்டு எழுஅதற்கு 
இவ்வாழ்வாருடைய திருவருள்‌ துணை புரிவதாக. 


ஜர்தியல்‌ நாற்களும்‌ அரும்பொருட்‌ பனுவல்களும்‌ 
நிரம்பிச்‌ இறந்து விளங்கும்‌ தமிழ்மொழியைச்‌ சங்கங்கள்‌ 
நிறுவி வளர்த்த நாடு பாண்டிய நாடு, ஆதலின்‌, ௮ஃது 
உலடில்‌ உள்ள நாடுகளுக்குள்‌ யாவரும்‌ விரும்புதற்குரிய 
முத்து: எனச்‌ சிறப்புறச்‌ கொள்ளும்‌ மேன்மையினை 
யுடையதாகும்‌ என்பதனைக்‌ குறிப்பிக்கவே அந்நாடு 
முத்துக்கள்‌ விளையும்‌ இடமாகி விளங்குகின்றது என்று 
கூறின்‌, அதனை அறிஞர்கள்‌ யாவரும்‌ ஏற்புடையது 
ள்னவே கொள்ளுவர்‌. “ பூழியகோன்‌ தென்னாடு முத்‌ 
துடைத்து.” என்று ஒளவையார்‌ கூறியருளியது அதனை 
வலியுறுத்‌ துமன்றே. பொன்னும்‌ மணியும்‌ - அணிந்து, 
சந்தனத்துடன்‌ அகிலின்‌ மணம்‌ கொண்டு, பலமலர்‌ மாலை 
சூடி, தாமரை முகம்‌ பொலியக்‌ குவளைக்‌ கண்மலர்ந்‌ த, - 
வண்மை மிக்க திரைக்கையில்‌ வெள்வளை செறிந்திலகக்‌ 
கங்கையாம்‌ ஈங்கையுங்‌ கண்டு வெள்கும்படி அன நடை 
வாய்ச்‌ து, கொடியிடை துவள வண்டுகளாயெ கட்டியக்‌ 


காரர்‌ கட்டியம்‌ கூற அசைந்தசைந்து வரும்‌ பொருநை 


புத்தகம்‌] நம்மாழ்வார்‌ 99 


ஆரறாயெ செர்றெறி யரசி, தன்‌ ஆற்றலால்‌, அர்நாட்டில்‌ 
உள்ள உயிர்கள்‌ எல்லாம்‌ தமை நீங்கி, நன்மை யெய்தி, 
இன்புற்று வாழச்‌ செய்தலின்‌, வானுலகப்‌ புலவரும்‌ மண்‌ 
ணுலகப்‌ புலவரும்‌ புகழும்‌ ஈலம்‌ அமைந்து விளங்குவது 
ஆயெ பாண்டிய நாட்டில்‌ பல்வளம்‌ செறிந்து விளங்கும்‌ 
திருக்குருகூர்‌ என்னும்‌ திரு௩கரம்‌ ஒன்றுண்டு, அக்ககரில்‌ 
உள்ள மாணாக்கர்கள்‌ பாடம்‌ பண்ணும்‌ தொல்காப்பியச்‌ 
சூத்திரங்களைக்‌ சஇள்ளைகள்‌ கேட்டுச்‌, சோலையின்‌ ஒருபா 
லிருந்து, திருத்தமுறக்‌ கூறுதலைக்‌ கேட்கும்‌ பிற நாட்டவர்‌ 
கள்‌ அந்ஈகரமக்களுடைய கலைபயிற்சியின்‌ திறத்தினைக்‌ 
கொண்டாடுவார்கள்‌.  அப்பதியின்‌ அச்சோலைகளில்‌ 
உள்ள மலர்களின்‌ தேனை அருந்திய வண்டுகள்‌ இனிமை 
யாக முரலுதல்‌, இயல்வது கரவாமல்‌ அளிப்பவர்கள்‌ 
புகழைப்‌ புலவர்கள்‌ இசையின்‌ அமைத்துப்‌ பாடுவது 
போலும்‌. அந்நகரின்‌ வெண்சுதை . தீட்டிய உயர்ந்த 
மாடங்களின்‌ உச்சியின்கண்‌ நிற்கும்‌ கொடிகள்‌ மேகத்‌ 
தைச்‌ சார்ந்து நிற்கும்‌ தோற்றம்‌, திருமகள்‌ நாதனைச்‌ 
சார்ந்தவர்கள்‌ தாயமனத்தினையடைய மேலோர்களும்‌ 
தங்கள்‌ அடிகளைப்‌ பற்றிப்‌ பணியும்‌ மேன்மையினை யுடைய 
வர்களாய்‌ விளங்குவர்‌ என்பதை அனைவருக்கும்‌ தெரிவிப்‌ 
பதுபோலும்‌. அச்சோலைகளிற்‌ செந்தாமரை மலர்களில்‌ 
வெள்ளிய அன்னங்கள்‌ பொருநர்தியிருத்தல்‌, , செந்நெறி 
யினைச்‌ சார்ந்தவர்களையே தூயவர்கள்‌ சார்ந்திருப்பர்‌ 
என்பதனைத்‌ தெரிவித்தல்‌ போலும்‌. அப்பதியில்‌ அலை 
மகளும்‌ கலைமகளும்‌ ஒருங்குகூடி யிருப்பர்‌ என்பதனைக்‌ 
குறிப்பிப்பனபோல அப்பதியின்கண்ணுள்ள பொய்கை 
களில்‌ செந்தாமரையும்‌ வெண்டாமரையும்‌ ஒருங்கு 
பொருந்திப்‌ பொலிவுறும்‌. குளத்துநீர்‌, ஏரிநீர்‌, ஓடைரீர்‌, 
ஆற்றுநீர்‌ என்பன முதலியவாக வெவ்வேறு பெயர்‌ பெறி 


100 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


னும்‌, நீர்‌ ஒன்றே யாதல்போல வகுப்புவகையான்‌ வெவ்‌ 
வேறு பெயர்‌ பெறினும்‌, மக்கள்‌ யாவரும்‌ ஒருதன்மையரே 
என்பது அப்பதியின்கண்‌ உள்ள மாந்தர்களின்‌ உறுதி 
யான கருத்து; ஆதலின்‌, அர்ஈகரில்‌ உறையும்‌ பல வகுப்‌ 
பினரும்‌ நீரும்‌ நீரும்‌ சேர்ந்தாற்போல வேற்றுமையின்றி 
ஒற்அமையுடையராய்‌ வாழ்தலைத்‌ தங்கள்‌ முதன்மையா கய 
குறிக்கோளாகக்‌ கொள்ளும்‌ தன்மையராவர்‌. அப்பதி 
யினர்‌ தீய சொற்களை வழுக்கியும்‌ தம்வாயாற்‌ சொல்லாத 
வர்கள்‌. ஈதலும்‌, அதனால்‌ இசைபட வாழ்தலும்‌ ஆய 
இவற்றைப்‌ போல மக்கள்‌ உயிர்க்குப்‌ பயன்‌ செய்வன பிற 
வில்லை எனக்‌ கொண்டவர்கள்‌: ஒழுக்கத்தை உயிரினும்‌ 
சிறந்ததென்‌ அ ஓம்புபவர்‌. உலசுத்து மக்கள்‌ தம்முடைய 
நல்வாழ்வைக்‌ கருதி செய்யும்‌ தொழில்கள்‌ எல்லாவற்றி 
னுள்ளும்‌ உழவுத்‌ தொழிலே உயர்‌ நிலையில்‌ வைத்தற்‌ 
குரியது ஆதலாலும்‌, அத்தொழிலைப்‌ புரிவார்‌ பிறதொழில்‌ 
களைச்‌ செய்வார்‌ எல்லாரையும்‌ தாங்குதலாலும்‌, அவர்களை 
மக்களின்‌ வாழ்க்கையாகிய தேரைத்‌ தாங்கிச்‌ செலுத்தும்‌ 
அச்சாணி யென்றார்‌ திருவள்ளுவர்‌. அதனை, 
** உழுவார்‌ உலகத்தார்க்‌ காணி ௮ஃதற்றா 
தெழுவாரை எல்லாம்‌ பொறுத்து ” 
என்றதனால்‌ அறிக. அன்றியும்‌ அவர்‌, உழுதொழிலைச்‌ 
செய்து, அதனால்‌ உழுதுண்டு வாழ்கின்‌ றவர்களே "தமச்கு 
* உரியவர்களாய்‌ வாழ்கின்றவர்‌ ஆவர்‌. மற்றவர்‌ எல்லாம்‌ 
பிறரைத்‌ தொழுதுண்டு, அவரைப்‌ பின்பற்றிச்‌ செல்கின்ற 
வர்‌ ஆவர்‌ என்றனர்‌. 
ஆழ்வாருடைய திருமரபின்‌ மாண்பு 

அப்பதியில்‌ அவ்வித மாண்புடைய வேளாண்‌ குலத்‌ 

தில்‌ அப்பதியை அளும்‌ உரிமையுடையார்‌ மரபில்‌ (1) 


புத்தகம்‌] நம்மாழ்வார்‌ 101 


திருவழுதி வளநாடர்‌ என்னும்‌ ஒர்‌ அருங்குணச்‌ செல்வர்‌ 
தோன்றிப்‌ பாண்டிய மன்னர்களுடைய புகழ்‌ ஈாற்றிசையி 
ணும்‌ பரவுதற்குக்‌ . காரணமான செயலை உடையவராய்‌ 
விளங்னெர்‌, அவருக்கு (2) அறத்தாங்கியார்‌ என்னும்‌ 
செந்நெறிச்‌ செல்வர்‌ மைந்தராய்த்‌ தோன்றித்‌ தம்‌ பெயருக்‌ 
_கேற்ப அறம்‌ தாங்கும்‌ இயல்பினராய்‌ விளங்கினர்‌. அவ 
ருக்கு மிக்கார்‌ புகழும்‌ ஈற்குணச்‌ செல்வராயெ (8) சக்கர 
பாணியார்‌ என்பவர்‌ மைந்தராய்த்‌ தோன்றினர்‌. முச்‌ 
சங்கம்‌ புகழும்‌ (4) அச்சுதர்‌ என்பவர்‌ அவருக்கு மைந்த 
ராய்ப்‌ பிறந்தனர்‌. (8) செந்தாமரைக்‌ கண்ணர்‌ அவ 
ருடைய அருந்தவச்‌ செல்வராய்ப்‌ பிறந்தனர்‌. அவ 
ருடைய அருமைச்‌ செல்வர்‌ (6) பொற்காரியர்‌ என்பவர்‌. 

இவர்கள்‌ யாவரும்‌ திருமகள்காதன்‌ திருவடிகட்கு 
வழிவழி ஆட்செய்யும்‌ தொண்டர்களாய்‌ விளங்கினார்கள்‌. 
அத்தகைய சீரியல்‌ குடியில்‌ வந்தவராகிய பொற்காரியா 
ருக்கு அவர்‌ குலம்‌ செய்தவமோ | நிலம்‌ செய்தவமோ ! 
செந்தமிழ்‌ செய்தவமோ ! என்று யாவரும்‌ எண்ணும்படி 
ஓர்‌ அருமை மைந்தர்‌ தோன்றினார்‌. பொற்காரியர்‌ அம்‌ 
மகப்பேற்றால்‌ பெருமகிழ்ச்சி எய்தி, வறியவர்கட்கும்‌ 
சான்றோர்கட்கும்‌ வேண்வெனவற்றை வழங்கினர்‌, 
பின்பு, பத்துநாளும்‌ கடந்த இரண்டாம்‌ காள்‌ செய்வன 
செய்து, அம்மகவுக்குக்‌ காரி எனப்‌ பெயரிட்டனர்‌. 
காரியார்‌ குழவிப்‌ பருவத்தில்‌ தம்முடைய மழலை மொழிக 
ளாலும்‌ தளர்‌ ஈடையினாலும்‌ பெற்றோரையும்‌ மற்றோரை 
யும்‌ மகிழ்வித்து வந்தனர்‌. பிறகு, ஐந்தாம்‌ ஆண்டில்‌ 
கல்வி கற்கத்‌ தொடங்கிப்‌ பல கலைகளையும்‌ தாம்‌ முன்னே 
கேடி வைத்த பொருளை எளிதில்‌ பெறுவாரைப்போலக்‌ 
கற்றுணர்ந்த கலைகிரம்பிய மதியெனப்‌ பொலிந்‌ அ விளங்கி 
னர்‌. அவர்‌ காளைப்‌ பருவம்‌ எய்தியபோது கண்டோர்‌ 


102 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


யாவரும்‌, “இவன்‌ முக்கண்‌ மூர்த்தியின்‌ நெற்றிக்‌ கண்ணால்‌ 
எரிக்கப்படாத மன்மதன்‌ போலும்‌.” என்று கூறத்தக்க 
எழில்கொண்டு பொலிவுற்றனர்‌. அறிவும்‌ ஒழுக்கமும்‌ 
அன்பும்‌ அருளும்‌ அவரைவிட்டு நீங்காத இயற்கைச்‌ செல்‌ 
வங்கள்‌ என்னும்படி அவர்பால்‌ செறிந்தமைந்து 
விளங்னெ. 
காரியார்‌ திருமணம்‌ 

பொற்காரியார்‌, காரியாருடைய அவ்வித மேன்மை 
யாகிய தன்மைகளைக்‌ கண்டு, மகிழ்ந்து, அவருக்கேற்ற நற்‌ 
குணச்‌ செல்வியைத்‌ தேடி அவருக்கு மணம்புரிவிக்கக்‌ 
கருதினர்‌. அப்போது திருவண்பரிசாரத்தில்‌ வாழ்பவ 
ரும்‌, குடி, குணம்‌, ஒழுக்கம்‌, அன்பு முதலியவற்றால்‌ 
தம்மோடு ஒப்பவரும்‌ ஆகிய திருவாழ்மார்பர்‌ . என்பவ 
ருடைய அருந்தவச்‌ செல்வியே தம்முடைய மைந்தருக்‌ 
கேற்ற ஈல்லியல்‌ செல்வி யென்னும்‌ கருத்து அவர்‌ மனத்‌ 
திலே தோன்றியது. உடனே பல பெரியோர்களிடத் அம்‌, 
தமது மனைவியாரிடத்தும்‌, உறவினரிடத்தும்‌ தமது 
கருத்தைக்‌ கூறினர்‌. அவர்கள்‌ யாவரும்‌ மிக்க மகிழ்ச்சி 
யுடன்‌ அவர்‌ கருத்தை ஆதரித்துக்‌ கூறினர்‌. பொற்‌ 
காரியார்‌, காரியாருடைய கருத்தும்‌ அதற்கு இசைந்ததா 
யிருத்தலை அவர்‌ நண்பர்கள்‌ மூலமாக வினாவி உணர்ந்து 
கொண்டனர்‌. பிறகு, அவர்‌ அப்பதியில்‌ எழுந்தருளி 
யுள்ள திருமகள்கசாதனை வணங்கிப்‌ பெரியோர்களுடனும்‌, 
உறவினருடனும்‌, தம்மனைவியாருட னும்‌ ஒரு நல்ல நாளிலே 
புறப்பட்டுத்‌ திருவண்பரிசாசத்திற்குச்‌.சென்றனர்‌. பொற்‌ 
காரியார்‌ தமது வருகையைத்‌ திருவாம்மார்பருக்குத்‌ 
தெரிவிக்கும்படி சிலரை அனுப்பியிருந்தனர்‌. அவர்க 
ளால்‌ பொற்காரியார்‌ வருகையை முன்னாக அறிந்திருந்த 
திருவாழ்மார்பர்‌, தம்முடைய உறவினர்‌ முதலியோர்‌ 


புத்தகம்‌] நம்மாழ்வார்‌ 108 


புடைசூழச்‌ சென்று, பொற்காரியாசை எதிர்கொண்டு 
அழைத்தவர்‌ அ, செய்வன செய்‌ ௫, இன்மொழிகள்‌ கூறிப்‌, 
பலவகையான உபசாரங்களைச்‌ செய்தனர்‌. பொற்காரியார்‌ 
மூழ்வுற்று அவருடைய வாழ்க்கையின்‌ கலங்களை வினவி, 
அறிந்து மகிழ்வுற்றனர்‌. 

திருவாழ்மார்பர்‌ பொற்காரியாருக்கும்‌ அவருடன்‌ 
வந்தவர்களுக்கும்‌ அறுசுவை அடிலை அமைப்பித்தனர்‌. 
அனைவரும்‌ அருந்திய பின்‌ திருவாழ்மார்பர்‌ பொற்காரி 
யாரை நோக்கி, “ அன்புடையீர்‌, அருங்குணச்‌ செல்வ 
ராகிய தங்கள்‌ வரவு, உவாமதியின்‌ வரவால்‌ கடல்‌ நீர்‌ 
'பொங்‌இ யெழுதல்போல என்‌ மனத்தில்‌ மகழ்ச்சி பொங்க 
எழச்‌ செய்தது. தங்கள்‌ வரவை யான்‌ என்னைத்‌ தானே 
வந்தடைந்த நல்வினையின்‌ பயன்‌ எனக்‌ கருதுகின்றேன்‌. 
தங்கள்‌ வருகை என்னால்‌ தங்களுக்கு ஏதேனும்‌ ஒன்றைச்‌ 
செய்வித்துக்‌ கொள்ளுதலை உட்கொண்டதாயின்‌, அதனைக்‌ 
தெரிவிக்கக்‌ கோருகின்றேன்‌.” என்றனர்‌. பொற்காரி 
யார்‌, திருவாழ்மார்பரை நோக்கி, “அன்புடையீர்‌, தங்கள்‌ 
இன்மொழிகள்‌, என்னை மகழ்ச்சியின்‌ எல்லையைக்‌ காணச்‌ 
செய்து, என்‌ மனத்தினைக்‌ கைக்கொண்டு, என்றும்‌ 
தங்கள்‌ அன்பில்‌ ஈபெட்டிருக்கும்‌ விழைவுடையதாகும்‌ 
படி செய்வித்து கொண்டன. அவை யென து வரவின து 
உட்சோளாகிய பயிரைச்‌ செழித்து வளரச்‌ செய்யும்‌ மமை 
“நீர்‌ ஆயின. 

என்‌ வரவு தங்களால்‌ செய்வித்துக்கொள்ள உட்‌ 
சொண்டு ஒன்‌௮ண்டு, அத சங்கள்‌ உறவை நெருங்கிய 
தாகச்‌ செய்வித்துக்‌ கொள்ளுதலேயாகும்‌. அஃதாவது, 
என்‌ அருமை மைந்தன்‌ காஙிக்குத்‌ தீங்கள்‌ அருங்குணச்‌ 
செல்வியாயெ உடைய நங்கையை இல்லக்கிழத்தியாக்க 
வேண்டும்‌ என என்‌ மனம்‌ விரும்பியது. அதற்குத்‌ 


104 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


தாங்கள்‌ தங்கள்‌ உடன்பாட்டை அ௮ளிப்பதேயாகும்‌.” 
என்றனர்‌. இருவாழ்மார்பர்‌, “அன்புடையீர்‌, தங்கள்‌ 
வரவின்‌ உட்கோள்‌ எனக்குப்‌ பெறுதற்கரிய பெரும்‌ 
பேறே யாகும்‌, சிறிதபோது நான்‌ உட்சென்று வரு 
தற்கு விடை அளியுங்கள்‌.” என்னு கூறி விடைபெற்றுச்‌ 
சென்று, தம்முடைய இல்லக்கிழத்தியாரை யழமைத்து, ௮வ 
ரீடம்‌ பொற்காரியாரது கருத்தைத்‌ தெரிவித்தனர்‌. அவ்‌ 
வம்மையார்‌, ££ என்‌ அன்புக்குரியிர்‌, பொற்காரியாருடைய 
செல்வரை நம்முடைய சுற்றத்தினர்‌ வீடுகளில்‌ நிகழ்ந்தன 
வாயெ திருமண முதலிய விசேட நாட்களில்‌ நாம்‌ பல 
முறை பார்த்திருக்கின்‌ழோம்‌ ; நம்முடைய செல்வியும்‌ 
பார்‌ த்திருக்கன்றனள்‌. அவரை மணந்து கொள்ளுதலில்‌ 
நம்முடைய செல்விக்கு விருப்பம்‌ உண்டு என்பதனையும்‌ 
அவள்‌ தோழியர்களால்‌ அறிந்து கொண்டிருக்கின்றேன்‌. 
எனக்கும்‌ ௮௮ விருப்பமானதே.”' என்று கூறினர்‌. தி 

வாழ்மார்பர்‌ உடனே பொற்காரியாரிடம்‌ சென்று, 
“பெற்றேன்‌ நான்‌ தங்கள்‌ நெருங்கிய உறவை. அன்‌ 
புடையீர்‌, யான்‌ தங்கள்‌ நெருங்கிய உறவினன்‌ ஆகும்‌ 
பெரும்பேற்றைப்‌ பெறுதலைத்‌ தடைசெய்வது எதுவும்‌ 
இன்று என்பதனைத்‌ தங்களுக்கு மகிழ்ச்சியுடன்‌ தெரிவிக்‌ 
இன்றேன்‌. அத்திருமணத்தை இவ்விடத்திலேயே ஈடத்த 
விரும்புனெறேன்‌. அதில்‌ தங்கள்‌ விருப்பம்‌ யாதோ? 
அதனை அறிய விரும்புகின்றேன்‌.” என்றனர்‌. பொற்‌, 
“காரியார்‌ திருவாழ்மார்பரை ரோக்கி, “ அன்புடையீர்‌, 
அத்திருமணத்தை இவ்விடத்திலேயே ஈடத்துவதற்குத்‌ 
தடை யா துமின்அ. அவ்வாறே செய்தலாம்‌.”” என்று 
கூறித்‌, இருக்குருகூருக்குச்‌ சென்று காரியாரை அழைத்து 
வரும்படி. லெரை அனுப்பினர்‌. அவர்கள்‌ சென்று, 


காரியாருக்கு அவருடைய தற்தையார்‌ கூறியதைத்‌ தெரி 


புத்தகம்‌ | நம்மாழ்வார்‌ 105 


வித்து, அவரைச்‌ இறந்ததோர்‌ தேரிலே எற்றி, மற்றும்‌ 
வரவேண்டிய ஈண்பர்கள்‌, சுற்றத்தார்‌ முதலியவர்களோடு 
அவரைத்‌ இருவண்பரிசாரத்திற்கு அழைத்து வந்தார்கள்‌. 
உடனே, திருவாழ்மார்பரும்‌ பொற்காரியாரும்‌ சோதிட 
ரைக்‌ கொண்டு அத்திருமணத்திற்கு நல்ல நாளைக்‌ குறித்‌ 
அக்கொண்டு, அதனை ஈண்பர்கள்‌ உறவினர்‌ முதலி 
யோருக்கு அறிவித்தற்குத்‌ இருமுகங்களை அனுப்பினார்கள்‌. 
திருமணகாளுக்கு இரண்டு நாள்‌ முன்னாகப்‌ பலரும்‌ தேர்‌ 
களிலும்‌ புரவிகளிலும்‌ பலவகை ஊர்திகளிலும்‌ இவர்ந்து 
வந்து, திருவண்பரிசாரத்திற்‌ கூடிவிட்டனர்‌. சிலர்‌ 
திருவாழ்மார்பருடைய மனையைச்‌ சூழ இடப்பட்டுள்ள 
பந்தர்களை அலங்கரித்தனர்‌, சிலர்‌ சோலைகளுக்குப்‌ 
பேசெழிலை அளித்தனர்‌. லர்‌ மண்டபங்களைப்‌ பொலிவுறச்‌ 
செய்தனர்‌. இருவாழ்மார்பர்‌ தம்முடைய மாளிகைகளுள்‌ 
பெரியதொரு மாளிகையில்‌ அத்திருமணத்தை நடத்தத்‌ 
தீர்மானித்தனர்‌. அம்மாளிகை அமரரும்‌ கண்டு வியக்‌ 
கும்படி. ஒப்பனை செய்யப்பட்டது. அதில்‌ தேவருலகத்து 
மண்டபத்தினும்‌ இறந்து விளங்கும்படி மணமக்கள்‌ 
அமர்‌ தற்குரிய பந்தல்‌, மண்டபத்தின்‌ வடிவாக அமைக்கப்‌ 
பட்டது. அப்பர்தலில்‌ மணமலர்மாலைகளும்‌ மணிமாலை 
களும்‌ காலவிடப்பட்டன. ஓவியர்கள்‌ அப்பந்தரில்‌ சில 
இடங்களில்‌ கடைகளால்‌ கதிர்முற்றிய நெற்பயிர்‌ விளைந்‌ 
அள்ள வயல்வடிவம்‌ அமைத்து, அப்பயிரின்‌ கதிர்களைக்‌ 
சவரக்‌ இள்ளைகள்‌ வந்திருப்பது போன்ற உருவரஜு்களை 
அமைத்தனர்‌. சில மாதர்கள்‌ அவற்றைக்‌ கண்டு உண்மை 
யாகிய பயிர்கள்‌ கிளிகள்‌ என்றே எண்ணி, அக்கள்ளைகளை 
ஓட்தெற்காக அருதிற்‌ சென்று, அவை உண்மையான 
பயிர்களும்‌ -கிள்ளைகளும்‌ அல்ல என்பதை யுணர்ந்து, 
தங்கள்‌ மலர்‌ முகத்தில்‌ புன்னகையின்‌ ஒளி தவழத்‌ 


106 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டா ம்‌ 


திரும்பினார்கள்‌. லை இடங்களில்‌ தேமாமரங்களில்‌ உள்ள 
கனிகளை அணில்கள்‌ சென்று தின்அகொண்டிருப்பத 
போன்ற உருவங்கள்‌ அமைந்திருந்தன. அவற்றைக்‌ 
கண்ட லெ இளஞ்சறுவர்சள்‌ ௮க்கனிகளைப்‌ பறித்துக்‌ 
தரும்படி தங்கள்‌ தாயர்களை வேண்டி அரற்றினார்கள்‌. 
அத்தாய்மார்கள்‌, ' “ அருகிற்‌ சென்றால்‌, அவ்வணில்கள்‌ 
கடித்துவிடும்‌.”? என்று கூறி, வேறு கனிகளைக்‌ கொடுத்த, 
அம்மைந்தர்களை த்‌ தேற்றினார்கள்‌. மற்றும்‌ சில இடங்‌ 
களில்‌ கரும்பாலைசளினின்‌ அ புகை யெழுவத போலவும்‌, 
இலர்‌ கரும்பை ஆலையிலிட்டு, ஆட்டிச்‌ சாற்றை யெடுத்துக்‌: 
காய்ச்சுவது போலவும்‌, உருவங்கள்‌ அமைந்திருந்தன... 
இல இடங்களில்‌ வெற்றி வீரர்களுக்கு மன்னர்கள்‌ பொன்‌ 
உறையிலிட்ட வாட்களைப்‌ பரிசாக வழங்குவது போன்‌ ற 
வடிவங்கள்‌ விளங்கின. சில விடங்களில்‌ வாழை மரங்‌ 
களில்‌ பழுத்த வாழைக்‌ குலைகள்‌ இருப்பது போன்ற உரு 
வங்களும்‌ பொலிந்தன. இல இடங்களில்‌ லெ மரங்களில்‌ 
நன்றாய்ப்‌ பழுத் துள்ள பலாக்கனிகளின்‌ மீ அ தென்னையின்‌ 
நெற்றுக்கள்‌ வீழ்தல்போலவும்‌, இல மரங்களின்மீது 
அவ்வாறு நெற்றுக்கள்‌ வீழ்தலால்‌, ௮க்கனிகள்‌ பிள 
வுண்டு அவற்றினின்று சாறு வழிந்து வருவ தபோலவும்‌ 
அமைந்த உருவங்கள்‌ காணப்பட்டன. “இல இடங்களில்‌ 
வானவர்கள்‌ மலையை ஈட்டுப்‌ பாம்பாகிய கயிற்றால்‌ 
. அதனைப்‌ பிணித்துத்‌ திருப்பாற்கடலைக்‌ கடைவ துபோல 
வும்‌,- இருப்பாற்கடலினின் று திருமகள்‌ தோன்றுவது 
போலவும்‌, ௮ங்கனம்‌ தோன்றிய திருமகள்‌ கருமுகில்‌ 
வண்ணன்‌ திருமார்பிற்‌ சென்று தங்கியிருப்ப துபோலவும்‌, 
அயன்‌ முதலிய தேவர்சள்‌. அவர்களை வணங்குவது 
போலவும்‌ விளங்கும்‌ எழில்‌ மிக்க உருவங்கள்‌ காட்சி 
யளித்தன. , 


புத்தகம்‌ | நம்மாழ்வார்‌ 107 


வள்ளுவர்கள்‌ யானைகளின்‌ மீது இவர்ந்து சென்று, 
பறையறைந்து, அந்நகர மக்களுக்கு அத்திருமணத்தினை த்‌ 
தெரிவித்தார்கள்‌. நகரமாந்தர்கள்‌ வீடுகளைப்‌ பல வகை 
யாக அலங்கரித்து, தெருக்களில்‌ பழைய மணல்களை 
நீக்கிப்‌, புது மணல்களைப்‌ பரப்பிப்‌, பலவகை மணிகளின்‌ 
பொடிகளால்‌ கோலமிட்டுப்‌, பொற்குடங்களில்‌ நீரை 
யமைத்து வைத்து, தோரணங்களை நாட்டி, அவற்றில்‌ 
மலர்‌ மாலைகளை நாலவிட்டார்கள்‌. குறித்த நாளில்‌ 
மணமகனாசாகிய காரியார்‌ நீராடி அழகுறத்‌ திருமண்‌ 
அணிந்த, தமக்கென வமைந்த ஆதனத்தில்‌ சென்று 
அமர்ந்தனர்‌. உறவினர்‌ அவரைப்‌ பல இறந்த ஆடை 
யணிகளால்‌ அலங்கரித்தனர்‌. பிறகு, பொற்காரியார்‌ 
கூறக்‌ காரியார்‌ சிறந்ததொரு தேரில்‌ இவர்ந்து, உறவினர்‌ 
முதலியோர்‌ சூழ உலாவரலானார்‌. அவரைச்‌ கண்ட நகர 
மாந்தரிற்‌ சிலர்‌, “நாம்‌ அறக்கடவுளை நேரிற்‌ கண்டு களித்து 
ஈலம்‌ எய்‌ததற்பொருட்டு திருவாழ்மார்பர்‌, இங்கனம்‌ 
அக்‌ கடவுளைத்‌ தேரில்‌ ஏற்றி இர்ககரில்‌ உலாவச்‌ 
செய்சன்றனர்‌ போலும்‌.” என்றார்கள்‌. இலர்‌, 
“அறிவின்‌ ஒளி முகத்துப்‌ பொலிய விளங்கும்‌ இவரது 
இல்லக்கிழத்தியாகும்‌ பேற்றைப்‌ பெற்ற உடைய 
நங்கையின்‌ நல்வினை அளவிடற்கு அரியதேயாம்‌.”” 
என்றனர்‌. சிலர்‌, “இவர்‌ ஈம்முடைய உடைய நங்கையுடன்‌ 
கூடி இன்புற்றுப்‌, பல்லாண்டு வாழ்ந்து, இராமனையும்‌ 
கண்ணனையும்‌ போன்ற மக்களை ஈன்று, உலகினுக்கு நலம்‌ 
பல புரிபவராக.'” என்று வாழ்த்தினர்‌. இலர்‌, “ஈம்‌ 
முடைய திருவாழ்மார்பர்‌ இவ்வருங்குணச்‌ செல்வரைத்‌ 
தம்முடைய மருகராகப்‌ பெற்றது மிதிலை வேந்தன்‌ இராம 
பிரானைத்‌ தன்‌ மருகனாகப்‌ பெற்றது போன்றதே.” 
என்றனர்‌. இலர்‌, “இவரைத்‌ தம்முடைய மைர்தராகப்‌ 


108 ஆழ்வார்கள்‌ வரலாறு [ இரண்டாம்‌ 


பெற்ற பொற்காரியார்‌ தவம்‌ இத்தகையது என்று எவராற்‌ 
கூற இயலும்‌.” என்றனர்‌. * காரியார்‌ இவர்ந்த தேர்‌, 
இங்கனம்‌ கண்டோர்‌ யாவரும்‌ மனம்‌ மகிழ்ந்து புகழ்ந்து 
வாழ்த்தச்‌ சென்று, அக்ககரில்‌ உள்ள தெருக்களில்‌ உலவி; 
திருமண மாளிகையின்‌ எதிரில்‌ வந்து நின்றது. திருவாழ்‌ 
மார்பரும்‌, இளமங்கையரும்‌, முதுமாதரும்‌, அவர்க 
ளுடைய கொழுரர்களும்‌ எதிர்கொண்டுவர்‌ அ, செய்வன 
செய்‌.து, காரியாரைத்‌ திருமண மாளிகைக்குள்‌ அழைத்‌ 
அச்‌ சென்று அவருக்கென அமைத்திருந்த ஆதன த்தில்‌ 
வீற்றிருக்கச்‌ செய்தனர்‌. அம்மாளிகையில்‌ மகளிரும்‌ 
ஆடவரும்‌ இளம்‌ சிறாரும்‌ வந்து நிறைந்தனர்‌. ௮ம்‌ 
“மாளிகையில்‌ வந்து நிறைந்த மக்களின்‌ பெருந்திரளைக்‌ 
கண்ட புலவர்கள்‌, “ வீடுகளுக்கமைந்த பெயர்களுள்‌ நகர்‌ 
என்னும்‌ பெயர்‌ மற்ற வீடுகளுக்குப்‌ பொருந்துவதன்று ; 
இம்மாளிகைக்கே பொருந்துவதாம்‌.'” என்று கூற 
லானார்கள்‌. 

சில மலர்க்குழல்‌ மங்கையர்கள்‌ சூரியனுடைய கதிர்‌ 
கள்‌ காணும்படி. ஒளிவீசும்‌ மணிவிளக்குகளையும்‌, குளிர்ந்த 
முளைகள்‌ பொருந்தின பலவகைப்‌ பாலிகைகளையும்‌, 
பொன்னால்‌ அமைந்த விளிம்புகளை யுடையனவும்‌ மதியை 
ஒப்ப வெண்ணிலவை வீசும்‌ பளிங்குக்‌ சல்லால்‌ அமைர்‌ 
தனவுமாகிய திண்ணைகளில்‌ வரிசையாக முழையுற 
வைத்தார்கள்‌. பல இடங்களிலும்‌ ஈறுமணம்‌ வீசும்‌ மலர்‌ 
மாலைகளை நால விட்டு, அதிற்பொடிகளையும்‌ சந்தனப்‌ 
பொடிகளையும்‌ தெளித்து, எங்கும்‌ நறுமணம்‌ கமழச்‌ 
செய்தார்கள்‌. வீணை, குழல்‌, மத்தளம்‌, கஞ்சக்கருவிகள்‌ 
முதலியவற்றின்‌ இன்னிசைத்தேனை அனைவரும்‌ பருகினர்‌. 

முதியோரும்‌ பொற்காரியாரும்‌ உடையகங்கையாரை 
அழைத்துவரும்படி திருவாழ்மார்பரை நோக்கி யுசைத்‌ 


புத்தகம்‌ | நம்மாழ்வார்‌ 109 . 


தனர்‌. அவர்‌ உடையஈங்கையாரை அழைத்து வரும்படி 
இல மலர்க்குழல்‌ மாதரிடம்‌ கூறினர்‌. அ௮ம்மங்சையர்கள்‌ 
சென்று, உடையநங்கையார் தம்‌ அன்னையருக்குச்‌ சொல்ல, 
அவர்‌ ஏவலால்‌, அவர்தம்‌ தோழியர்கள்‌ உடையாங்கை 
யாரைத்‌ தூநீராட்டி, ஒளிமிக்க பொற்பாவையை ஒப்பனை 
செய்வார்போல அலங்கரிக்கத்‌ தொடங்கி, அவாது கடல்‌ 
அறலின்‌ எழில்‌ தோற்க விளங்கும்‌ குழலில்‌, ஈ.றுமண 
மலர்களால்‌ வட்டமாகத்‌ தொடுக்கப்பட்ட கெழிகை 
என்னும்‌ மாலையைச்‌ சூட்டினார்கள்‌. ௮ து, மதி தன்னைப்‌ 
பற்றவரும்‌ கரும்பாம்புக்கு அஞ்சு ஓர்‌ இருள்‌ நிறைந்த 
இடத்தினுட்‌ சென்றிருந்து, அவ்‌ அரவு வருகின்றதா? 
என்று எட்டிப்பார்ப்பதுபோல்‌ விளங்கியது. அவரது 
நெற்றியில்‌ காலும்படி சுட்டி யென்னும்‌ அணியை அணிந்‌ 
தார்கள்‌. சூரியன்‌ தன்‌ கதிர்கள்‌ ஆகிய வாட்களை வீூத்‌ 
தங்களை அழிக்காதபடி பல உடுக்கள்‌ ஒன்றாய்த்‌ இரண்டு 
சென்று, மேகமாயெ காவல்‌ இடத்தின்‌ அருகிற்‌ சேர்ந்‌ 
இருப்பது போலத்‌ தோன்றியது. முன்‌ நெற்றி மயிரிலே 
பூட்தெற்குரிய ஒளிமிக்க மணிகளைப்‌ பதித்த பூட்டு 
என்னும்‌ அணியை ஒளிவிட்டு விளங்கும்படி. அணிந்தார்‌ 
கள்‌. அத, மேகமாகிய தாய்‌, பிறைச்சந்திரனாகிய தன்‌ 
குழவியை இராகு என்னும்‌ அரவு விழுங்க வரின்‌, அதனை 
வெட்டி விவெதற்காக வாளைக்‌ கையிற்‌ பற்றி விதிர்த்துக்‌ 
சொண்டிருப்பதுபோலப்‌ பொலிந்தது. அவர்‌ காதுகளில்‌ 
மணிகளுள்‌ ஒளியின்‌ இவற்றை ஒப்பன இல்லை யென்று 
கூறும்படி சிறந்த ஒளியினை உடையனவாகிய மணிகளைப்‌ 
பறித்த குழைகளை அணிர்தார்கள்‌. அவை, திருமகள்‌ 
நாதன்‌ ஆழிப்படை, அப்பெருமானைத்‌ தம்மருமை மைந்த 
ராகப்‌ பெறும்‌ நற்றவத்தினை உடைய அச்செல்வியாருடைய 
கண்‌ அருளைப்‌ பெற அவர்‌ காதுகளில்‌ ஈருருவங்கொண்டு 


110 ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


வந்து தங்கியது போலும்‌ என்று கூறும்படி இலகின. 
அவருடைய குயிலிசை காட்டும்‌ சங்கம்போன்ற கழுத்தில்‌ 
குற்றமற்ற பலவகை மணிகளைப்‌ பதித்த பலவகை ௮ணி 
களைப்‌ பலமுறை ஈன்காய்ந்து அணிந்தார்கள்‌. அவை, 
சங்கநிதியையும்‌ ௮க்கழுத்தையும்‌ வேறு'பிரித்து ௮றிதற்‌ 
கிட்ட அறிகுறியாம்‌ என்னு கண்டோர்‌ கூறும்படி 
விளங்கின. அவர்‌ மார்பிலே ஒளிவிட்டு விளங்கும்படி 
பன்மணிமாலைகளை அணிந்தார்கள்‌. அவை, அவர்‌ எழிலில்‌ 
தேவமாதர்களை வெற்றிகொண்டதனை விளக்க இட்ட 
வெற்றிமாலைகள்‌ எனப்‌ பொலிந்தன. பல மணிகள்‌ 
இழைத்த அவர்‌ கைகளில்‌ கடகம்‌ என்னும்‌ அணியை 
இட்டார்கள்‌. அவை, அக்கைகள்‌ ஏற்றார்க்கு வேண்டுவன 
அளிக்கும்‌ பதுமகிதிகள்‌ ; ஆதலின்‌, அவற்றைக்‌ காத்தல்‌ 
வேண்டும்‌ என்று எண்ணிச்‌ சூரியன்‌ இரண்டு வட்ட 
வடிவங்களைக்‌ கொண்டு அக்கைகளைக்‌ காவலாகச்‌ சூழ்ந்‌ 
திருப்பது போல விளங்கின. அவர்‌ தோள்களில்‌ மான்‌ 
மதம்‌ சேர்ந்த சந்தனக்குழம்பினாலே பூங்கொடியின்‌ 
உருவமும்‌ மன்மதனுடைய வில்லுருவமும்‌ எழுதினார்கள்‌. 
அவை, பூங்கொடிபோலும்‌ மென்மைத்‌ தன்மையை 
உடைய மடவாசே, மன்மதனுடைய சேனை யென்பதனைக்‌ 
குறிப்பிப்பபபோன்று பொலிந்தன. அவர்‌ அடிகளில்‌ 
லெம்புகளை அணிந்தார்கள்‌. ௮ச்சிலம்புகள்‌, இம்மெல்லி 
யார்‌ அடிகள்‌ அனிச்சப்‌ பூவினும்‌ மெல்லியன என்பதனைப்‌ 
' பலபடத்‌ தெரிவிப்பன போல ஒலித்தன. அவர்‌ கண்‌ 
களில்‌ மைதீட்டினார்கள்‌. ௮ஃஅ, இக்கண்கள்‌ அருளில்‌ 
மேகத்தினும்‌ சிறந்தன என்பதனைக்‌ குறிப்பிப்பனபோலத்‌ 
திகழ்ந்தன. அவர்‌ நெற்றியில்‌ திலகம்‌ இட்டனர்‌. ௮ஃ௧௮, 
இம்மா தர்‌ கல்லார்‌ கற்புடைய மங்கையர்களுக்குள்‌ திலகம்‌ 


அன்னார்‌ என்பதைத்‌ தெரிவிப்பது போலத்‌ திகழ்ந்தது. 


புத்தகம்‌] நம்மாழ்வார்‌ gi in 


கூந்தலில்‌ பலவகை மலர்களைச்‌ சூட்டிக்‌, கழுத்திலும்‌ பல 
வகை மலர்மாலை இட்டுப்‌, பொன்னாடை அணிவித்த பின்‌ 
அவருக்கு நெய்விளக்கைச்‌ சுற்றிக்‌ காட்டி, நீரும்‌ பூவும்‌ 
தூவித்‌, இருமகள்காதனை வணங்கித்‌ தொழுது, அந்தணர்‌ 
களுக்கும்‌ சான்றோர்‌ களுக்கும்‌ செம்பொன்‌ ஈந்து, இறு 
வெண்‌ கடுகுப்பொடிகளை நெற்றியில்‌ தரிப்பித்துச்‌, செந்‌ 
நிறம்‌ கலந்த ஆலத்திரீரைச்‌ சுற்றி, அவரை வலப்புறமாகச்‌ 
சூழ்ந்துவந்து காப்பிட்டு, இள அன்ன த்தைச்‌ சூழ்ந்து 
வரும்‌ முதுமயில்கள்‌ போல அச்செவிலியர்‌ அவரைச்‌ 
சூழ்ந்திருக் து அழைத்து வரலாயினர்‌. அவர்‌ தாம்‌ ௮ணிக்‌ 
துள்ள அணிகலன்களின்‌ ஒளி எங்கும்‌ பரவவும்‌, சிற்றிடை 
துவளீவும்‌, மதிமுகத்தில்‌ பனியரும்பவும்‌, மெல்லடிகளில்‌ 
இட்ட இலம்புகள்‌ அக்கற்பரசியோரது வருகையைத்‌ தெரி 
விக்க வொலிக்கும்‌ பறையென வொலிக்கவும்‌, பூதேவியின்‌ 
உடல்வலி நீங்க மலர்களைக்கொண்டு ஒற்றுதல்‌ போலச்‌ 
சீறடி பெயர்த்து ஈடந்துவந்தனர்‌. அவரைக்‌ கண்டவர்கள்‌ 
காரியாரையும்‌ உடன்‌ கோக்‌, “ இவர்களைத்‌ திருவும்‌ 
இருமாலுமே என்று கூறுவதன்றி வேறு கூறுதல்‌ 
இயலாது.” என்று கூறினார்கள்‌.  உடையரங்கையார்‌ 
வணங்க வேண்டியவர்களை வணங்கினார்‌. திருவாழ்மார்பர்‌ 
அவரைத்‌ தம்மருகில்‌ உட்காருவித்துக்‌ கொண்டனர்‌, 
திருவா ழ்மார்பரும்‌ பொற்காரியாரும்‌ அவையின்‌ இடை 
யில்‌ ஒருவருக்கொருவர்‌ எதிர்‌எதிராக வீற்றிருந்தார்கள்‌. 
திருமண த்திற்குமுன்‌ நடத்தற்குரிய நிச்சயதாம்பூலம்‌ 
என்னும்‌ சடங்கு ஈடர்தது. பிறகு காரியாரைச்‌ இல 
முதியவர்கள்‌ ஒரு கொழும்பொன்‌ அறைக்கு அழைத்துச்‌ 
சென்று, அவரைப்‌ பலவகை அணிகளால்‌ அலங்கரிக்கத்‌ 
தொடங்க, அவர்‌ உடலிற்‌ கலவைச்‌ சாந்து பூசிப்‌, பல 
வகை அணிகளை அணிவித்துப்‌ பொன்னாடை உடுத்துக்‌ 


ம ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


கொள்ளச்‌ செய்தார்கள்‌. காரியார்‌ தோழர்‌, முதியவர்‌ 
கள்சூழ, அவரை யழைத்து வந்து சுலியாண மக்களுக்காக 
இடப்பட்ட மணையில்‌ வீற்றிருக்கச்‌ செய்தார்‌. உடைய 
ஈங்கையாரைத்‌ தோழி, முதுமாதர்கள்‌ சூழ அமைத்து 
வந்து காரியார்‌ அருகில்‌ வீற்றிருக்கச்‌ செய்தனள்‌. இன்‌ 
னியங்கள்‌ ஒலித்தன. மலர்க்குழல்‌ மங்கையர்கள்‌ மங்கலப்‌ 
பாடல்களைப்‌ பாடினார்கள்‌. முதியவர்கள்‌ மலர்கள்‌ தூவி 
வாழ்த்தினார்கள்‌. கல்வி கேள்விகளிற்‌ சிறந்த சான்றோர்‌ 
கள்‌ பல்லாண்டு பாடினார்கள்‌. அப்பொழுது எாழந்க ஒலி, 
மேகத்தின்‌ ஒலியி லும்‌ மிக்கு விளங்கியது. வேள்வி 
வளர்க்கப்பட்டது. திருவாழ்மார்பர்‌, உடையரங்கையா 
ருடைய கையைக்‌ சாரியார்‌ கையில்‌ வைத்து, “இறைவ 


னும்‌ திருமகளும்‌ போல நீ என்‌ மகளூடன்‌ அன்பு 


பொருந்தி இன்பமுடன்‌ வாழ்க, என்று ஈன்னீரை 
வார்த்தனர்‌. காரியார்‌ மங்கலத்தாலியை உடைய 
நங்கையார்‌ திருக்கழுத்தில்‌ தரித்தனர்‌. மங்கையர்‌ 


இசைக்கும்‌ பல்லாண்டோசையும்‌ முதுபெரும்‌ புலவர்‌ 
கூறும்‌ வாழ்த்தொலியும்‌ ஒன்றாய்க்‌ கூடிப்‌ பேரொலி 
செய்தன. ்‌ 

காரியாரும்‌ உடைய நங்கையாரும்‌ தியை வலம்‌ வந்து 
வணங்கினர்‌. அம்மி மிதித்தல்‌ அருந்ததி காணல்‌ முதலிய 
சடங்குகள்‌ முறையாகக்‌ குறைவின்றி ஈடந்தேறின. பின்பு 
சன்னிப்‌ பெண்களுள்‌ பெரியளாகிய ஒருத்தி பொற்றகளி 
யில்‌ நெய்‌ பெய்து ஏற்றிய விளக்கை வெள்ளித்‌ தட்டில்‌ 
திருப்பாற்‌ கடலினின்று திருமகள்‌ தோன்றினாற்போல்‌ 
விளங்க இட்டு முன்னே செல்ல, மற்றுஞ்‌ சில கன்னிப்‌ 
பெண்கள்‌ பாலிகைகளை ஏந்தி அவள்‌ பின்‌ வரிசையாகச்‌ 
செல்ல, அவர்களுக்குப்‌ பின்‌, . மணமகனும்‌ மணமகளும்‌ 
சென்று, மணப்பந்தலை வலம்‌ வருவாராயினர்‌, பொற்‌ 


புத்தகம்‌] ்‌ நம்மாழ்வார்‌ 118 


காரியாரும்‌ திருவாழ்மார்பரும்‌ அத்தட்டில்‌ யெரற்காச 
களையும்‌ . மணிகளையும்‌ இட்டார்கள்‌. பின்‌ மணமக்கள்‌ 
மணப்பந்தலை வலம்‌ வந்த பிறகு தோழரும்‌, தோழியும்‌ 
மணமக்களை அழைத்துச்‌ சென்று கூடத்தில்‌ வெண்பட்டு 
விரித்த பாயில்‌ வீற்றிருக்கச்‌ செய்தனர்‌. பொற்காரியா : 
ரும்‌ இருவாழ்மார்பரும்‌ தோழருக்குச்‌ செய்யவேண்டிய 
மரியாதைகளைச்‌ செய்த பிறகு அவர்‌, பாலும்‌ டல்‌ ஆர்‌ 
சாப்பிட்டார்‌. பின்பு மணமக்களும்‌ பாலும்‌ பழமும்‌ சாப்‌ 
பிட்டனர்‌. பின்‌ தோழர்‌, காரியாரை : அவ்ருக்கென 
அமைத்த அறைக்கு அழைத்துச்‌ சென்றனர்‌. தோழியும்‌ 
உடையரங்கையாரை அழைத்துச்‌ சென்றாள்‌. பின்னர்த்‌ 
தேவர்களும்‌ விழையும்‌ அஅசுவை அடிசில்‌ அனைவர்க்கும்‌ 
இடப்பட்டது. . 

அன்று மாலை இறந்த ஆடல்‌ பாடல்கள்‌ நிகழ்ந்தன. 
அனைவரும்‌ கண்டு கேட்டுக்‌ கழிபேரின்ப மெய்தினர்‌. 
பிறகு பொற்காரியார்‌ சிலநாட்கள்‌ திருவாம்மார்பர்‌ திரு 
மானிகையில்‌ தங்கியிருந்தனர்‌. காரியாரும்‌ தம்முடைய 
அன்புக்கு உரியாராகிய உடையநங்கையாரோடு பூஞ்‌ 
சோலையிலும்‌ பொய்கைக்‌ கரையிலும்‌ உலவியும்‌, மாளிகை 
யின்கண்‌ பஞ்சணையில்‌ அலங்கரித்து அன்புகலந்தமன த்தின 
சாய்‌ இருந்தும்‌ அளவளாவிஇன்புற்றிருப்பாராயினர்‌. பின்பு 
பொற்காரியார்‌ மணமக்களுடன்‌ திருக்குருகூருக்குச்‌ செல்ல 
விரும்பி, அதனைத்‌ திருவாழ்மார்பருக்குத்‌ தெரிவித்தனர்‌. 
திருவாழ்மார்பர்‌ தம்முடைய மருகராகிய காரியாருக்கும்‌ 
தம்மருமைச்‌ செல்வியாராகிய உடையநங்கையாருக்கும்‌ 
அளிக்கவேண்டிய ஆடை ௮ணிகலங்களை அளித்துத்‌ தம்‌ 
முடைய அருங்குணச்‌ செல்வியாருக்குச்‌ சீதனமாகச்‌ 
இறந்த மணிகளையும்‌ ஊர்‌ திகளையும்‌ மற்றும்‌ பல பொருள்‌ 
களையும்‌ அளித்தனர்‌. உடையாங்கையார்‌ தம்முடைய 


ஆ. வ.-11--8 


114 ஆம்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


பெற்றோரையும்‌, மற்றும்‌ பல பெரியோர்களையும்‌ வணங்கித்‌ 
தம்முடைய தோழிகளை அன்புடன்‌ தழுவி அவர்களிடம்‌ 
விடைபெற்றுக்கொண்டு காரியாரிடம்‌ சென்றனர்‌. 
பொற்காரியார்‌, மிதிலையின்‌ வேர்தராகிய சனகரிடம்‌ 
விடை பெற்றுக்கொண்டு மணமக்களுடன்‌ அயோ த்திக்குச்‌ 
செல்லப்‌ புறப்பட்ட தசரதசக்கரவர்த்தியைப்போலத்‌ திரு 
வாழ்மார்பரிடம்‌ விடைபெற்றுக்கொண்டு மணமக்களுடன்‌ 
யுறப்பட்டனர்‌. திருவாழ்மார்பரும்‌, மற்றும்‌ பல உற 
வினரும்‌, ஈண்பரும்‌ பொற்காரியாருடன்‌ சிறிததூரம்‌ 
சென்று அவரிடம்‌ அரிதின்‌ விடைபெற்றுக்கொண்டு 
திரும்பினர்‌. 
பொற்காரியார்‌ திருக்குருகூரில்‌ உள்ளார்க்குத்‌ தமது 
வருகையைத்‌ தெரிவிக்கும்படி. சில ஆட்களை அனுப்பினர்‌. 
அவர்கள்‌ சென்று கூறத்‌ திருக்குருகூரில்‌ உள்ளவர்கள்‌, 
மணமக்களுடன்‌ வரும்‌ தசரதரது. வருகையைக்‌ கேட்ட 
அயோத்தியின்‌ மாந்தர்களைப்‌ போல மிக்க மகிழ்ச்‌ 
கொண்டு, மகரதோரணங்கள்‌ நாட்டி, நீர்‌ நிறைந்த பொற்‌ 
குடங்களை ஆங்காங்கு வைத்துப்‌, பந்தல்களை யமைத்து, 
அவற்றில்‌ ஈறுமண மலர்மாலைகளை நாலவிட்டு, மாளிகை 
களின்‌ தூண்களில்‌ வாழை, கமுகு முதலிய மரங்களைக்‌ 
கட்டினார்கள்‌. யாழ்‌, குழல்‌, முழவு, கஞ்சக்கருவி முதலிய 
இன்னியங்கள்‌ எல்லாருக்கும்‌ இனிய விருந்தாயின. 
சான்றோரும்‌, மறையவரும்‌, மற்றும்‌ பலரும்‌ மண 
"மக்களுடன்‌ வரும்‌ பொற்காரியாரை எதிர்கொண்டழைக்க 
எண்ணிச்‌, சிறிது தூரம்‌ சென்று, அவர்‌ வரவை எதிர்நோக்‌ 
இக்‌ கொண்டிருந்தனர்‌. யானை வருதற்குமுன்‌ அ தன்‌ ஒசை 
வருதல்‌ போலப்‌ பொற்காரியார்‌ முதலியோர்‌ வருவதற்கு 
முன்‌ அவர்‌ கள்‌ இவர்க தவரும்‌ தேர்‌, புரவி, யானைமுதலியவற்‌ 
தின்‌ ஒலி முன்‌ வந்து அவர்களின்‌ வருகையை அரந்௩கரின 


புத்தகம்‌] நம்மாழ்வார்‌ 115 


ருக்கு உணர்த்திய து. உடனே, “பொற்காரியார்‌ வாழ்த ! 
மணமக்கள்‌ வாழ்க ! தமிழ்மொழியின்‌ இனிய நலம்‌ எங்கும்‌ 
பரவுக ! திருமகள்காதன்‌ திருவருள்‌ எங்கும்‌ பொலிக ! 
மழைவளம்‌ சுரக்க | மாநிலம்‌. வாழ்க !?? என்னும்‌ ஓசை 
வானவர்கள்‌ காதுகளிலும்‌ சென்று நிரம்பியது. 
பொற்காரியார்‌ மணமக்களுடனும்‌, மற்றுமுள்ள 
உறவினருடனும்‌,ஈண்பினர்களுடனும்‌ மாளிகையை யடைர்‌ 
தனர்‌. பிறகு பொற்காரியார்‌ அனைவருக்கும்‌ விருந்தளித்‌ 
தனர்‌. விருந்துண்டவர்கள்‌ சோலைகளிலும்‌, பொய்கைக்‌ 
கரைகளிலும்‌, மாளிகைகளிலும்‌ சென்று தங்கினார்கள்‌. 
அவர்களுள்‌, கண்ணனார்‌ என்பவரும்‌ ஒருவர்‌. அவர்‌ 
திருவண்பரிசாரத்திலிருர்‌ து வந்தவர்‌. அவர்‌ தம்முடைய 
௮ருமை ஈண்பராகிய கண்ணங்கொற்றனாரைக்‌ கண்டார்‌ ; 
உடனே அவருக்குப்‌ பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று, அவர்‌ 
கண்ணங்கொற்றனார்‌ ௮ருகற்‌ சென்று, ““அரும்புலச்‌ செல்வ 
ராகிய என்னருமை ஈண்பரே, தங்களைக்‌ காணப்பெற்ற 
இர்காள்‌ எனக்கு ஒப்பரிய இன்பம்‌ விளைக்கும்‌ ஈன்னாளா 
கும்‌. உறவினரும்‌ ஈண்பரும்‌ பெருங்கூட்டமாகக்‌ கூடி 
யிருந்தமையின்‌, தங்களை நான்‌ முன்னே காணவில்லை ?? 
என்றனர்‌, 
கண்ணங்கொற்றனார்‌, “என்னருமை ஈண்பசே, இன்று 
நான்‌ உங்களைக்‌ காணப்பெற்ற அ என்‌ ஈற்றவத்தின்‌ பயனே 
யாகும்‌. இன்ற நான்‌ விருந்து உண்கையில்‌ தங்களுடன்‌ 
இருந்து உண்டிருப்பின்‌, அஃதெனக்குப்‌ பெருமகிழ்ச்‌ 
சியை விளைவித்திருக்கும்‌. அதனைச்‌ சில நாட்கள்‌ வரையி 
அம்‌ கான்‌ பெறுதல்கூடும்‌ என்று நினைக்கின்றேன்‌ ,?? 
என்றனர்‌. கண்ணனார்‌, “ என்னருமை ஈண்பரே, திரு 
வண்பரிசாரத்தில்‌ திருவாழ்மார்பர்‌ அருமைச்‌ செல்வி 
உடையாங்கைக்கும்‌, அருங்குணச்‌ செல்வராிய காரியா 


116 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


ருக்கும்‌ திருமணம்‌ ஈடந்த அன்று திருவாழ்மார்பர்‌ அளித்த 
விருர்தை உண்டபோது இதற்கு ஒப்பாயெ விருந்தை 
முன்னும்‌ உண்டதில்லை. இனி உண்ணுதலும்‌ அருமை 
யென்றெண்ணினேன்‌. இன்று பொற்காரியார்‌ அளித்த 
விருந்தை உண்டபின்‌ “இவர்‌ அளித்த விருந்தைச்‌ திறந்த 
தென்று சொல்வதா ? இருவாழ்மார்பர்‌ அளித்த விருந்‌ 
தைச்‌ இறந்தது என்று சொல்வதா?” என்னும்‌ எண்ணம்‌ 
உண்டாயிற்று, இன்று தங்களுடன்‌ இருந்து நான்‌ 
விருந்து உண்டிருப்பின்‌ பொற்காரியார்‌ அளித்த விருந்தின்‌ 
சுவை தங்கள்‌ இன்சொற்‌ சுவையுடன்‌ கூடித்‌ இருவாழ்‌ 
மார்பர்‌ அன்றளித்த விருந்தின்‌ சுவையை வென்றுவிட்‌ 
டிருக்கும்‌. என்றனர்‌. கண்ணங்கொற்றனார்‌, “தங்கள்‌ 
அன்பு வாழ்க ! இச்செல்வர்களுடைய திருமண த்தைகான்‌ 
கண்டுகளித்தற்காகவும்‌, தங்களைக்‌ காணுதற்காகவும்‌ 
திருவண்பரிசாரத்திற்குவரவே எண்ணியிருந்தேன்‌. ஆனால்‌, 
பொற்காரியார்‌, இர்ஈகரின்‌ செயல்‌ முறைகளை இங்கிருந்து 
நன்கு நோக்கிச்‌ செய்வன செய்யும்படி எனக்குப்‌ பணித்‌ 
தனர்‌. பொற்காரியாருடைய அரியல்‌ செயலாளர்களுள்‌ 
யான்‌ தலைவனாயிருக்கின்றேன்‌. அன்றியும்‌ பொற்காரி 
யார்‌ என்‌ நெருங்கிய உறவினர்‌, என்‌ அன்னையாரும்‌ 
பொற்காரியாருடைய அன்னையாரும்‌ ஒரே தாய்‌ வயிற்றில்‌ 
பிறந்தவர்கள்‌. அதலின்‌, அவர்‌ பணியை மறுக்காமல்‌ 
ஏற்றுக்கொள்ளவேண்டியவனானேன்‌.” என்றனர்‌. 
கண்ணனார்‌, 'என்னருமைஈண்பமே! தங்களைப்போல 
கான்‌ திருவாழ்மார்பருக்கு நெருங்கிய உறவினனாயுள்‌ 
ளேன்‌. என்‌ அனனையாரும்‌ அவர்‌ தம்‌ மனைவியாருடைய 
உன்னையாரறாம்‌ ஒரு தாய்வயிற்றுப்‌ பிறந்தவர்கள்‌. எங்கள்‌ 
தாயாரே எங்கள்‌ அருமைச்‌ செல்வி உடைய ஈங்கையை. 


'அச்செல்வியின்‌ அன்னையாருடனிருந்து பேணி வளர்த்து 


புத்தகம்‌] நம்மாழ்வார்‌ 117 


வந்தார்கள்‌. ஆதலின்‌, எங்கள்‌ தாயாரை *உடையகங்கை 
யுடன்‌ செல்லுக? என்று உடையநங்கையின்‌ அன்னையார்‌ 
அனுப்பினர்‌. எங்கள்‌ அன்னையார்‌ என்னை “உடன்‌ வருக” 
என அழைத்தனர்‌. இது நம்முடைய ஈண்பரைக்‌ காணு 
தற்கு உரிய ஈல்வாய்ப்பாம்‌ எனக்‌ கருதி உடன்‌ வந்தேன்‌. 
இங்குத்‌ தங்களைக்‌ கண்டு மகிழ்ந்தேன்‌.” என்றனர்‌. கண்‌ 
ணங்‌ கொற்றனார்‌, “என்‌ அன்புக்குரிய கண்ணரே, “மக்‌ 
கள்‌ இரவின்கண்‌ எய்‌.துதற்குரிய பலவகை இன்பங்களை 
எய்‌ அதற்கு நாம்‌ இடையூறாய்‌ இருத்தலாகா அ” எனக்‌ ௧௬ 
திச்‌ சூரியன்‌ மேற்றிசையைச்‌ சென்றடைந்து விட்ட 
னன்‌. இனிச்‌ இறிது போதுக்கெல்லாம்‌ பொற்காரி 
யார்தம்‌ மாளிகையில்‌ போதன்ன முகமடவார்களுடைய 
ஆடல்‌ பாடல்கள்‌ நிகழும்‌. அவற்றைக்‌ கண்டு கேட்டுக்‌ 
களிப்போம்‌; வருக.” என்ன கூறிக்‌ கண்ணனாரை அழைத்‌ 
அச்‌ சென்றனர்‌. அவ்வாறே அம்மாளிகையில்‌ ஆடல்‌ 
பாடல்‌ நிகழ்ந்தன. அப்பொழுது அங்கிருந்த கண்ண 
னார்‌, “ இன்று இங்கு ஆடல்‌ பாடல்களை நிகழ்த்திய மெல்‌ 
லியலார்கள்‌ இங்குள்ளார்‌ அனைவரையும்‌ * வானவராகச்‌ 
செய்துவிட்டார்கள்‌.'” என்றனர்‌. அதனைக்‌ கேட்ட ௮க்‌ 
கொடியிடையார்‌ முகத்தாமரைகளில்‌ முல்லையரும்புகள்‌ 
முகிழ்த்துப்‌ பொலிந்தன; அவற்றைக்‌ கண்ட கண்ணங்‌ 
கொற்றனாரும்‌ மற்ரறையாரும்‌ : கண்ணனாரைப்‌ 
புகழ்ந்து மகிழ்ந்தனர்‌. அப்போது மன்மதன த வெண்‌ 
கொற்றக்குடை எனச்‌ சந்திரன்‌ வானில்‌ தோன்றி விளங்கி 
னான்‌. அம்மலர்க்கணை வேளினுடைய வெற்றிகளை அள 
விட்டு உறையிடற்கு வைத்த மணிகளென உடுக்கள்‌ 
வானில்‌. தோன்றித்‌ திகழ்ந்தன. சேய்மையிற்‌ சென்றி 

* கண்‌ இமைக்காமல்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கச்‌ செய்தார்கள்‌ 
என்பது கருத்து. 


118 ஆழ்வார்கள்‌ வசலாறு [இரண்டாம்‌ 


ருந்த தங்கள்‌ கொழுநர்‌ களுடைய வருகையினால்‌ மகிழ்வுற்ற 
மடவார்களுடைய முகம்போல அல்லிமலர்கள்‌ மலர்ந்து 
விளங்னெ, காரியார்‌, ஈறுமலர்‌ மாலைகளை நாலவிட்டுப்‌, 
பலவகை ஈநன்மணச்‌ சுண்ணங்களைத்‌ தெளித்து, வெண்பட்‌ 
டுப்‌ பரப்பிய வெள்ளிய பஞ்சணை அமைக்கப்பட்ட 
கொழும்‌ பொன்னறையை அடைந்தனர்‌, உடையராங்கை 
யார்‌, மலர்மாலைகளில்‌ ஈறுமணம்‌ கமழப்‌, பன்மணிமாலை 
களின்‌ ஒளி மார்பில்‌ தவழ, வாளன்ன கட்கடைகள்‌ 
குழைகளைச்‌ சென்று தடவக்‌, காலில்‌ அணிந்த சிலம்புகள்‌ 
“கற்பரசியார்‌ வருகின்றனர்‌; பொற்பின்‌ செல்வியார்‌ வரு 
இன்றனர்‌” எனக்‌ கட்டியம்‌ கூறுவன போல ஒலிக்கத்‌ தம்‌ 
இன்ப. ராய காரியார்‌ கரும்புவில்லியினால்‌ துன்பம்‌ எய்த 
வேண்டுவது இல்லை என்பதைக்‌ குறிப்பிக்கும்‌ இடை துவள 
மென்மைத்‌ தன்மையில்‌ அனிச்சப்பூச்‌ சறந்ததோ? இவர்தம்‌ 
அடிகள்‌ இறந்தனவோ? என்று ஐயுறத்‌ தக்க சிறடிகள்‌ 
பூமியில்‌ பொருந்த ஈடத்தலால்‌ வருந்துமோ? எனத்‌ 
தோழியர்கள்‌ ஏங்க மெல்ல நடந்து வந்தார்‌. உடனே 
காரியார்‌ எழுந்து. உடையகங்கையாருடைய மலர்க்‌ 
கையைப்‌ பற்றி, *அன்ப. ரச, நீ என்‌ மனமலரில்‌ வீற்‌ 
நிருப்பதுபோல இப்பஞ்சணையில்‌ வீற்றிருந்தருள்‌ க. 
பொற்புறு பாவாய்‌, கின்‌ கனிவாயினின்று வரும்‌ இன்‌ 
சொற்றேனாயெ விருந்தைப்‌ பெற என்‌ காதுகள்‌ மிக்க 
விழைவுடையனவா யிருக்னெ றன.” என்றனர்‌. 
உடையரங்கையார்‌ புன்முஅவல்‌ புரிந்து, மெல்லத்‌ 
தலைகிமிர்ந்தனர்‌. அவருடைய கருங்கட்‌ குவளைகள்‌ காரி 
யாருடைய கட்டாமரைகளில்‌ சென்று கலந்து மலர்ந்தன, 
காரியாருடைய கட்டாமரைகள்‌ உடைய நங்கையாருடைய 
கருங்கண்‌ குவளையிற்‌ சென்று படிந்து மலர்ந்தன. அவர்க 
ளுடைய உயிரும்‌ உணர்வும்‌ ஒன்றாய்க்‌ கலந்தன. -காரியார்‌ 


புத்தகம்‌] நம்மாழ்வார்‌ 119 


உடைய௩ங்கையாரை நோக்கி, “அன்புடையாய்‌, நின்‌ 
முகமதியில்‌ பனி அரும்பியது. அதனை யான்‌ தடைக்‌ 
இன்றேன்‌.” என்ற கூறித்‌ அடைத்தனர்‌. பின்பு, “பொய்ம்‌ 
மானின்‌ வருகையால்‌ இரகுகுலதிலகர்‌ அன்பம்‌ எய்தினர்‌. 
மெய்ம்மானின்‌ வருகையால்‌ யான்‌ ஒப்பரிய இன்பத்தை 
எய்தினேன்‌. நல்லார்‌ வரவால்‌ நன்மையும்‌ அல்லார்‌ வர 
வால்‌ தீமையும்‌ எய்‌ அதல்‌ உலகத்தியற்கையே அன்றோ.” 


என்றனர்‌. 


உடையரங்கையார்‌, “ என்‌ அன்பிற்கு உரியீர்‌, தாங்‌ 
கள்‌ என்‌ மன மாய வயலில்‌ விதைத்த அன்பாயெ விதை 
யைத்‌ தங்கள்‌ இன்‌ சொல்லாகிய கீரைப்‌ பாய்ச்சி, ஈன்‌ 
றாய்ச்‌ செழித்து வளரச்‌ செய்து, என்னை இன்பத்தின்‌ 
எல்லையை இனிதுணசச்‌ செய்தீர்கள்‌.” என்றனர்‌. காரி 
யார்‌, “என்‌ அன்பின்‌ செல்வமே, நீ எனக்கு என்‌ மனம்‌ 
மூழ்வெய்தும்படி. நின்‌ சொல்லாகிய விருந்தினை அளித்‌ 
தனை. “பொருந்து செல்வமும்‌ கல்வியும்‌ பூத்த பெருக்‌ 
தடங்கண்‌ பிறைறுதலார்பால்‌ வருந்தி வந்தவர்க்கதலும்‌ 
வைகலும்‌ விருந்‌ தமன்றி விளைவன யாவை.” என்றனர்‌. 
உடையறங்கையார்‌ என்‌ அன்பிற்கு உரியீர்‌, தாங்கள்‌ 
வில்லேர்‌ உழவர்களிற்‌ இறந்த வில்லேர்‌ உழவர்‌ என்பத 
னப்‌ பொன்‌ வரையைப்‌ பழிக்கும்‌ தங்கள்‌ தோளிணைகள்‌ 
நன்கு விளக்குகின்றன. தாங்கள்‌ சொல்லேர்‌ உழவரிற் 
இறந்த சொல்லேர்‌ உழவர்‌ என்பதனைத்‌ தங்கள்‌ சொற்‌ 
கள்‌ பறைசாற்றுகின்றன. உழுகுல விளக்கெனத்‌ 
தோன்றிய தங்கள்பால்‌ இவை யாவும்‌ தாமே விழைந்து 
வந்து எய்தியுள்ளன. இத்தகைய தங்கள்‌ அன்பினுக்கு 
என்னை உரியளாகும்படி செய்தது என்‌ முற்றவப்பயனே 
ஆம்‌.” என்றனர்‌. காரியார்‌, “ அருங்குணச்‌ செல்வீ, நின்‌ 
இன்‌ சொல்லமுதம்‌ என்‌ உள்ளத்தையும்‌ உயிரையும்‌ இன்‌ 


120 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ . 


பத்தின்‌ வடிவாய்‌ இலகச்‌ செய்துவிட்டது. வானவர்‌ உண 
வெனக்‌ கூறப்படும்‌ அமுதம்‌ கின்‌ இன்சொல்‌ அமுஅக்கு 
உவமையாம்‌ எனக்‌ கூற யான்‌ இறிதும்‌ துணியேன்‌. 
பொன்னே, நீ நெடுநேரம்‌ அயிலைத்‌ துறந்து இருந்து விட்‌ 
டனை ; இனியும்‌ அயிலாமல்‌ இருப்பின்‌, நின்‌ மேனி வாடும்‌. 
என்புயத்தாமரையைப்‌ பொலிவுறச்‌ செய்க.” என்றனர்‌. 
உடையாங்கையார்‌, “என்‌ அன்பினுக்குரியீர்‌, என்று 
என்‌ மனத்தடத்தைத்‌ தங்கள்‌ கட்டாமரை தனக்கு இட 
மாகக்‌ கொண்டதோ ? அன்றே நான்‌ தங்கள்‌ அம்புய த்தை 
அடையும்‌ செல்லியாவேன்‌.”” என்னும்‌ உறுதியுடையவளா 
னேன்‌. தங்கள்‌ இன்மொழி அமுதைப்‌ பருகிய என்‌ 


?? என்‌ 


னுடல்‌ துயிலின்மையால்‌ சிறிதும்‌ வாட்டம்‌ உறாஅ. 
றனர்‌. காரியார்‌, பலகணிவழியால்‌ வெளிப்புறம்‌ நோக்கி, 
“என்‌ ஆரமுதே! பரிதிவானன்‌ நின்‌ கருத்தின்படி நின்‌ 
விழித்தாமரையைக்‌ குவியா இருக்கும்படி செய்யக்‌ கருதிப்‌ 
போலும்‌ குணதிசையை அணுகிவிட்டனன்‌. இனி நான்‌ 
காலைக்கடனை முடித்துக்கொண்டு, திருமகள்கா தனை வணங்‌ 
இச்‌ செய்வன செய்தல்வேண்டும்‌. விடை கொடு? என்று 
விடைபெற்றுச்‌ சென்றனர்‌, உடையாங்கையாரும்‌ தம்‌ 
முடைய தோழியாருடன்‌ சோலையில்‌ உள்ள பொற்‌ 
ருமரைப்‌ பொய்கைக்குச்‌ சென்றனர்‌. 

ஒரு தோழி உடையாங்கையாரை நோக்கி, “தோழி, 
இத்தாமரை இரவெல்லாம்‌ குவிந்திருக்து, சூரியனுடைய 
-கஇர்களாகய கைகள்‌ தன்னைத்‌ தொட்டவுடன்‌ ஈன்றாய்‌ 
மலர்ந்து, பொலிந்து, எழில்‌ மிக்கு, விளங்கும்‌ வியப்பைப்‌ 
பரராய்‌.”? என்றனள்‌. 

மற்றொருதோழி, அத்தோழியை நோக்கிப்‌, “பேதாய்‌, 
இரவெல்லாங்‌ குவிந்திருந்த, சூரியனைக்‌ கண்டவுடன்‌ 


மலர்ந்து விளங்கும்‌ தாமரையை நாம்‌ எந்நாளும்‌ பார்த்‌ 


புத்தகம்‌ | நம்மாழ்வார்‌ 121 


துக்கொண்டுதான்‌ இருக்கின்றோம்‌. அதில்‌ என்னடி 
வியப்பிருக்கன்றது ? * பகலெல்லாம்‌ பரி தியைக்‌ கண்டும்‌ 
இரவெல்லாம்‌ மதியைக்‌ கண்டும்‌ மலர்ந்து விளங்கும்‌ தாம 
ரையை நீ பார்த்திருக்கன்ராயோ ?”? என்றனள்‌. 

உடையகங்கையார்‌, “*என்‌ உயிரனையீர்‌, நல்ல மல 
சின்கண்‌ மணமும்‌ மணியின்கண்‌ ஒளியும்‌ போல உங்கள்‌ 
சொற்களில்‌ இன்சுவை அமைந்து இன்பம்‌ பயக்கின் றது. 
பொன்‌ மலரில்‌ நறுமணம்‌ சார்ந்ததுபோல உங்கள்‌ 
இயற்கை யறிவோடு கலையறிவு கூடி, உங்களை ஈன்கு இறப்‌ 
பிக்கின்றது. உங்களுடன்‌ பேசிக்கொண்டிருக்கும்‌ போது, 
எனக்கு இன்பற்‌ தரும்போதாய்‌ இருக்கின்ற.” என்னு 
கூறி, அத்‌ தோழியருடன்‌ அப்‌ பொய்கையிலே நீராடி 
விட்டு மாளிகைக்குச்‌ சென்‌ றனர்‌. 

இங்ஙனம்‌ லெ நாட்கள்‌ சென்ற பின்‌ திருவாழ்மார்ப 
ருடைய மனைவியார்‌, தம்முடைய கொழுஈரை நோக்க, 
“நம்முடைய அருமைச்‌ செல்வி தன்‌ கொழுகர்‌ அகம்‌ 
சென்று பலநாட்கள்‌ ஆய்விட்டன. சான்‌ அவளைக்‌ காண 
விழைகின்றேன்‌.” என்றனர்‌. 

திருவாழ்மார்பர்‌, “ அன்புடையாய்‌, நம்மருமைச்‌ 
செல்வியை இங்க வருவிக்கின்நேன்‌.'” என்று கூறிப்‌, 
பொற்காரியாருக்கு ஒரு திருமுகம்‌ எழுதி அதனைச்‌ சல 
ஆட்களிடம்‌ கொடுத்தனுப்பினர்‌. அவர்கள்‌ அதனைக்‌ 
கொண்டு சென்று, பொற்காரியாரிடம்‌ தந்தார்கள்‌, 
பொற்காரியார்‌ அத்திருமுகத்தைக்‌ கண்டவுடன்‌ காரியா 
ரையும்‌ உடையரங்கையாரையும்‌ கண்ணனாருடனும்‌, அவர்‌ 
அன்னையாருடனும்‌, மற்றும்‌ சிலருடனும்‌ திருவண்பரி 
சாரத்திற்கு அனுப்பினர்‌. அவர்கள்‌ சென்று திருவண்பரி 

* உடையநங்கையார்‌ இராமூழுதும்‌ துயிலாமல்‌ இருந்தனர்‌ 
என்பதனைச்‌ குறிப்பிக்கன்‌றனள்‌ என அறிக. 


122 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


சாரத்தை யடைந்தார்கள்‌. அவர்கள்‌ வரவைச்‌ சிலரால்‌ 
முன்னாக அறிந்த திருவாழ்மார்பர்‌, அவர்களை - யெதிர்‌ 
கொண்டு அழைத்து வந்து, பல வகை உபசாரங்களைப்‌ 
புரிந்தனர்‌. உடையாங்கையார்‌ தம்முடைய தந்தையாரை 
வணங்கிச்‌ சென்ன தம்முடைய தாயாரை வணங்கினர்‌. 
அவ்வம்மையார்‌ பிரிந்திருந்த கன்றைக்‌ கண்ட ஆவெனப்‌ 
பெருமடிழ்ச்‌ி கொண்டு, உடையரங்கையாரைக்‌ கட்டி 
யணை த்துப்‌, பல முத்தங்களைத்‌ தந்து களித்தனர்‌. உடைய 
நங்கையார்‌, பிறகு அங்குள்ள தம்முடைய தோழியர்களைக்‌ 
கண்டு, அவர்களுடன்‌ அளவளாவி மகிழ்ந்தனர்‌. இங்கனம்‌ 
காரியார்‌ உடையநங்கையாருடன்‌ லெ நாட்கள்‌ இருக்குரு 
கூரிலும்‌ லெ பகல்‌ இருவண்பரிசாரத்திலும்‌ தங்கி இன்புறு 
வாராயினர்‌. இங்கனம்‌ சல ஆண்டுகள்‌ சென்றன. அவர்‌ 
களுக்கு அதுவரையினும்‌ புத்திரப்பேறு உண்டாகவில்லை. 
அதனால்‌, அவர்கள்‌, “அந்தோ! நமக்கு எல்லாப்‌ பேறுகளும்‌ 
எம்பெருமான்‌ திருவருளால்‌ ஈன்கு அமைர்திறாக்கின்‌ றன. 
ஆயினும்‌, மக்கட்பேறு உண்டாகும்படி எம்பெருமான்‌ 
அருள்‌ புரிந்திலனே ! மக்களைப்‌ பெறாத நம்முடைய 
வாழ்க்கை பயன்‌ அற்றதே ஆகுமன்றோ ! 
நேரிசை யாசிரியப்பா சீ 

படைப்புப்‌ பலபடைத்துப்‌ பலரோ டுண்ணும்‌ 
உடைப்பெருஞ்‌ செல்வ ராயினும்‌ இடைப்படக்‌ 
குறுகுறு ஈடக்து சிறுகை நீட்டி 
இட்டுச்‌ தொட்டுங்‌ கவ்வியும்‌ துழக்தும்‌ 
நெய்யுடை யடிசில்‌ மெய்பட விதிர்த்து 
மயக்குது மக்களை இல்லோர்க்குப்‌ 
பயக்குறை யில்லைத்தாம்‌ வாழும்‌ நாளே. 

(புறம்‌. 188) 
என அறிவுடைய நம்பி யென்னும்‌ பாண்டியர்‌ பாடிய : 


பாட்டு இது கருதியது அன்றோ ? “மக்களை இல்லாதவர்‌, 


புத்தகம்‌ | ஈம்மாழ்வார்‌ ்‌ 193 


பொன்னுடையரேனும்‌, புகழுடையரேனும்‌, மற்று என்‌ 
னுடைய ரேனும்‌ உடையராவரோ??? fa டங்ஸு கவலை 
புஅவராரயினர்‌. 


அங்கன்‌ கவலை னல்‌ ஆகிய காரியாரும்‌ 
உடையாங்கையாரும்‌ ஒருகால்‌ இிருவண்பரிசாரத்தி 
லிருந்து திருக்குருகூருக்குச்‌ செல்கையில்‌, இடையிலே 
திருக்குறுங்குடியை அடைந்து, அப்பதியில்‌ எழுர்தருளி 
யிருக்கும்‌ ஈம்பியைச்‌ சேவித்து வண்டிப்‌, பலவகையாகப்‌ 
போற்றி, “ எம்பெருமானே! நின்‌ பொற்றாமரை அடிகளே 
புகலிடம்‌ என அடைந்த அடியோங்கள்‌ மற்றெல்லாப்‌ 
பேறுகளையும்‌ பெற்றிருக்கும்படி அருள்‌ புரிந்தனை யாயி 
னும்‌, எங்கட்கு மக்கட்பேற்றை அளித்திலை யாதலின்‌, எங்‌ 
கள்‌ மனம்‌ கவலையடைகின்ற த. எங்கள்‌ குலதெய்வமே; 
நீ அக்கவலையைத்‌ தீர்த்தருளுதல்‌ வேண்டும்‌.” என்று 
வேண்டிச்‌ சென்று, அப்பதியில்‌ அன்றிரவு ஓரிடத்தில்‌ தங்‌ 
இனார்கள்‌. ' திருக்குஅங்குடி ம்பி, காரியார்‌ கனவில்‌ 
தோன்றி, “அன்புடைய அருங்குணச்‌ செல்வனே, நீ கவலை 
உறுதல்‌ வேண்டா. உனக்கு நம்முடைய அமிசமுடைய 
ஓர்‌ அருமருந்தன்ன மைந்தன்‌ தோன்‌ அவன்‌.” என்று கூறி 
யருளினன்‌. அப்பெருமான்‌ அன்றிரவு உடையாங்கையர்‌ 
கனவிலும்‌ தோன்றி அவ்வாறே கூறியருளினன்‌. அவ்விரு 
வரும்‌ காலையில்‌ எழுந்து ஒருவருக்கொருவர்‌ தாம்‌ தாம்‌ 
கண்ட கனவினைக்‌ கூறி மகிழ்வெய்திப்‌, பின்‌ காலைக்கடன்‌ 
களை முடித்துக்கொண்டு, கோயிலை யடைந்து, நம்பியைச்‌ 
சேவித்துப்‌ பிறகு திருக்குருக்ரை அடைந்தார்கள்‌. ..' 


ஆழ்வார்‌ அவதாரம்‌ 
காரியாரும்‌ உடையர௩ங்கையாரும்‌ திருக்குருகூரில்‌ 
உறைகையிலே பரமபதநாதன்‌ அருளின்‌ வடிவமாய்‌ 


124 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


விளங்குகின்றவரும்‌, பரந்தாமத்தில்‌ வாழும்‌ நித்தியருக்கும்‌ 
முத்தருக்கும்‌ தலைவரும்‌ ஆயெ சேனை முதலியார்‌, தமிழ்‌ 
மறையை அளித்து உலகத்தை உய்விக்கும்‌ பொருட்டு 
உடையநங்கையாருடைய கருவை வந்து அடைந்தனர்‌. 
இதனை, 
கலித்துறை 
கருணை வாரிதி யெனும்பெயர்க்‌ கரியமால்‌ கவினார்‌ 
உருவ மாகிய சேனைநா யகனுளம்‌ உவந்தே 
பொருவில்‌ சான்மறைத்‌ தமிழ்கவின்‌ றுலகெலாம்‌ புரப்பான்‌ 
அருண வாயிதழ்‌ அணங்கனாள்‌ வயின்கரு வடைர்தான்‌. 
(அறிசமய-—பராங்குசச்சருக்கம்‌-—19) 
என்‌ ததனால்‌ அறிக, 
உடையரங்கையார்‌, வைகாசித்‌ திங்கள்‌ விசாக நாளில்‌ 
மெய்ஞ்ஞானக்‌ கதிர்ப்‌ பரிதியாயெ ஆழ்வாரைக்‌ ௧௫ 
வுயிர்த்தனர்‌. *இராமனாகிய சூரியனாலும்‌, யசோதையி 
அடைய இளஞ்சிங்கம்‌ என விளங்கிய கண்ணனாகிய 
பரிதியினாலும்‌ ஒழியாத உளத்திருள்‌ ஒழிந்து மலராத 
மலர்களும்‌ மலர்தற்குக்‌ காரணம்‌ ஆயிற்று. இவ்வாழ்வ. 
ராகிய இச்சூரியனுடைய உதயம்‌.” என்பர்‌ பெரியோர்‌. 
ஆழ்வார்‌ அவதரித்தற்கு முன்னே ஆதிசேடன்‌ அப்பதி 
யின்‌ திருக்கோயிலின்‌ கண்‌ ஒரு புளிய மரமாய்த்‌ தோன்றி 
விளங்கலானான்‌. இங்ஙனம்‌ உலகம்‌ உய்ய ஆழ்வார்‌ அவ 
தரித்த திருமனையில்‌ இிருமகள்காதன்‌ பிறர்‌ அறியாமல்‌ 
, எழுந்தருளி, அவருக்கு ஞானமா யெ அமுதத்தை ஊட்டி 
யருளிச்‌ சென்றனன்‌. அதனால்‌ அழ்வார்‌ திருமகள்‌ 
காதன்‌ திருவடிகளையே தம்முடைய திருவுள்ளத்தில்‌ 
கொண்டிருப்பாராயினர்‌ ; ஆதலின்‌, தாயின்முலை உண்ணா 
மலும்‌, அழாமலும்‌, கண்‌ திறவாமலும்‌ இருந்தனர்‌. ஆம்‌ 
வார்‌ அவவாறிருத்தலைக்‌ கண்ட இலர்‌ காரியாரிடம்‌ 
சென்று, “அருங்குணச்‌ செல்வரே, உங்கள்‌ அருந்தவ ' 


புத்தகம்‌] நம்மாழ்வார்‌ 125 


மைந்தன்‌ பாலுண்டிலன்‌ ; அழுதிலன்‌ ;- திருமலர்க்கண்‌ 
திறந்திலன்‌ ; ஆயினும்‌, திருமேனி மெலிந்திலன்‌.”” என்று 
கூறினார்கள்‌. அன்பும்‌ அருளும்‌ நிறைந்த மன த்தினராதிய 
காரியார்‌, “ எம்பெருமான்‌ திருவருள்‌ யாதோ? எம்‌ 
பெருமானுக்கு எளியேன்‌ யாது தவறு செய்தேனே ? 
திருக்கு அங்குடியில்‌ சென்று, நம்பியை வணங்கி, “எம்‌ 
பெருமானே, எங்கள்‌ குடி விளங்க ஒரு மைந்தனை அளித்‌ 
தருள்க.” என்று வேண்ட, அப்பெருமான்‌ அர்காள்‌ இரவில்‌ 
எங்கள்‌ கனவிலே தோன்றி, * உங்களுக்கு என்‌ அமிச 
மாக ஒரு மைந்தன்‌ உண்டாவன்‌? என்றருளினனே ! 
அங்ஙனம்‌ எம்பெருமான்‌ அருளியபடி தோன்றிய மைந்‌ 
தனோ இங்கனம்‌ பகலும்‌ ?”” என்று கூறி வருந்துவா 
ராயினர்‌. 

அம்மைர்தர்‌ பால்‌ உண்ணாமல்‌ இருந்தும்‌, திரு 
மேனி வாடாது இருத்தலைக்‌ கண்டு இலர்‌, “யாரோ ஒரு 
பெரியவர்‌ இம்மைந்தனாக வந்து அவதரித்திருக்கின்றார்‌.?? 
என்றனர்‌. இலர்‌, “பரமபதத்திலுள்ள நித்தியர்களுள்‌ 
ஒருவர்‌ இவ்வாறு வந்து அவதரித்தனர்‌ போலும்‌.” என்‌ 
றனர்‌. சிலர்‌, “இராமனாய்‌ அவதரித்துத்‌ தன்‌ ஒழுக்கத்‌ 
தால்‌ ஈன்னெறியினை யுணர்த்திப்‌ பின்‌ கண்ணனாய்‌ அவ 
தரித்துக்‌ தையை யருளிய இறைவனே உலனருக்கு 
- நலம்‌ புரிய இவ்வுருவில்‌ வந்தவதரித்துள்ளான்‌..? “என்‌ 
றனர்‌. தாம்‌ திருக்குறுங்குடி ஈம்பியை வேண்டி அப்‌ 
பெருமான்‌ அருளால்‌ பெற்ற அரும்பெறல்‌ மைந்தர்‌, பால்‌ 
உண்ணாமலும்‌, அழாமலும்‌, அசையாமலும்‌ மலர்க்கண்கள்‌ 
திறவாமலும்‌ இருத்தலைக்‌ கண்ட உடைய௩ங்கையாருடைய 
வருத்தம்‌ எல்லை கடந்ததாயிற்று. அழகியநம்பி என்பார்‌ 
தாம்‌ இயற்றியருளிய குருபரம்பரை என்னும்‌ நூலில்‌ 
அதனைப்பற்றிக்‌ கூறும்‌ செய்யுட்கள்‌ கல்லையும்‌ நெகிழ்‌ 


126 ஆழ்வார்கள்‌ வரலாறு [ இரண்டாம்‌ 


வித்துக்‌ கரையச்‌, செய்வனவாய்ப்‌, படிப்பார்‌ மனத்தைக்‌ 
கவர்வனவாயிருக்கின்‌றன. அவை முற்றும்‌ நன்கு நோக்கு 
தற்கு உரியன. அவ்வருஞ்சுவைச்‌ செய்யுட்களுட்‌ சில 
வற்றை அடியிற்‌ காண்க. 

தப்பா நிலையார்‌ தவமே தமிழ்மாறா 

அப்பா முலையிரண்டும்‌ விம்மிகா னாற்றுகிலேன்‌ 

ஒப்பாரில்‌ லாதாய்‌ சுரம்‌ துபடீ ரோடுகின்ற 

இப்பா லருந்தாய்கான்‌ என்பிழைத்தேன்‌ என்னமுதே. 

ஒக்கலைமேல்‌ வைத்தோர்‌ கரத்தால்‌ உனைத்தாங்‌இத்‌ 

தக்கமுலை ஊட்டத்‌ தவமுன்பு செய்யாதேன்‌ 

மக்கடமைப்‌ பெற்ற மடவார்‌ முகரோக்கி 

வெட்டினேன்‌ மைந்தா விதியினையன்‌ ஆனேனே. 


மானேர்‌ விழியார்கள்‌ மக்களழத்‌ தாலாட்டி 
ஏனேன்‌ எனச்சென்‌ றெடுத்‌ அழுலைப்‌ பாலளிப்ப 
நானே ௮ செய்தேனென்‌ ஈம்பீ அழுதமரர்‌ / 
தேனே சுரந்த திருமுலைப்பால்‌ உண்கிலையே. 
I இங்ஙனம்‌ உடையறங்கையார்‌ வருந்தி அரற்றுதலைக்‌ 
கண்ட காரியார்‌ ஆற்றொணாத்‌ அயசெய்தி, அவ்வரும்பெறல்‌ 

மைந்தரை எடுத்துக்கொண்டு, உடையரங்கையாருடனும்‌ 
மற்றும்‌ உறவினருடனும்‌ சென்று, அப்பதியிற்‌ சங்கணித்‌ 
துறையையுடைய பொருரையா ற்றின்‌ தென்கரையில்‌ திருக்‌ 
கோயில்‌ கொண்டு, எழுந்தருளியிருக்கும்‌ இறைவன்‌ 
திருமுன்‌ கடத்தி, அப்பெருமானைச்‌ சேவித்து, வணங்கிப்‌ 
போற்றிப்‌, பிறகு அம்மைந்தருக்கு “மாறன்‌?” என்று 
. பெயரிட்டு, ஆணிப்பொன்னாற்‌ செய்த வண்ணச்‌ சிறு 
தொட்டிலில்‌ வளர்‌ த்தினார்‌. உடையாங்கையாரும்‌ மற்றும்‌ 
சல மலர்க்குழல்‌ மங்கைமார்களும்‌, 

மாணிக்கம்‌ கட்டி வயிரம்‌ இடைகட்டி 

ஆணிப்பொன்‌ னாற்செய்த வண்ணச்‌ சிறுதொட்டில்‌ 

பேணி உனக்குப்‌ பிரமன்‌ விடுதந்தான்‌ 

மாணிக்‌ குறளனே தாலேலோ வையம்‌ அளந்தானே தாலேலோ. 


(பெரியாழ்வார்‌ திருமொழி, முதற்பத்து, 4-ம்‌ திருமொழி, பா. 1.) 


புத்தகம்‌ | நம்மாழ்வார்‌ 127 


என்று தாலாட்டினார்கள்‌. பின்பு காரியார்‌ முதலிய 
பலரும்‌, “எம்பெருமான்‌ திருவருளின்படி ஆகுக.'” என்று 
எண்ணி, அவ்வருமைச்‌ செல்வரைக்‌ கண்ணின்மணியெனக்‌ 
கொண்டு, பாதுகாத்துவாலாயினர்‌. பரந்தாமத்தில்‌ 
திருமகள்‌, புவிமகள்‌, நீள யென்னும்‌ தேவியர்‌ அருகில்‌ 
வீற்றிருக்க, நித்திய முத்தர்கள்‌ சேவிக்க, ஆதிசேடனாயெ 
அரியணையில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ இறைவன்‌ அப்போது 
சேனை முதலியாரை நோக்கி, “அன்புடையீர்‌, நீர்‌ 
சென்று, நம்மாழ்வாருக்கு உண்மைப்‌ பொருள்‌ களையெல்‌ 
லாம்‌ உபதேசித்தவிட்டு வருவீராக. என்னு பணித்‌ 
தருளினன்‌. 


சேனை முதலியாரும்‌ அவ்வாறே திருக்குருகூருக்கு 
'எழுந்தருளிப்‌ பிறர்‌ அறியாதபடி நம்மாழ்வாருக்குத்‌' 
தத்துவப்‌ பொருள்களை யெல்லாம்‌ உபதேூத்தருளினர்‌. 
நம்மாழ்வார்‌ எல்லா உண்மைப்‌ பொருள்களையும்‌ இனி 
தணர்ர்துகொண்டு, அப்‌ புளியமரத்தின்‌ அடியிலே 
பதினாறு ஆண்டுகள்‌ வரையினும்‌, யோகத்தில்‌ எழுந்தருளி 
யிருந்தனர்‌. 


ஆழ்வார்‌ மதுரகவியாருக்கு அருள்புரிதல்‌ 

பாண்டி யநாட்டில்‌ நீர்வளமும்‌ நிலவளமும்‌ ஒருங்கு 
அமைந்த திருக்கோளூர்‌ என்னும்‌ பதி ஒன்று உளது. 
அப்பதியில்‌ அந்தணர்‌ குலத்தின்‌ அருக்தவச்‌ செல்வம்‌ 
எனத்‌ தோன்றிய மதுரகவியார்‌ என்பவர்‌ ஒருவர்‌ இருக்‌ 
தனர்‌. அவர்‌ தென்மொழி வடமொழிக்‌ கலைகள்‌ | பலவற்றை 
யும்‌ நன்கு பயின்றவர்‌; திருமகள்நாதன்‌ அன்பும்‌, சீரிய 
ஒழுக்கமும்‌, அருள்‌ கனிந்த உள்ளமும்‌ வாய்ந்தவர்‌, 
அவருக்கு ஒருகால்‌ (1) அயோத்தி, (2) மதுரை, (8) 
மாயை, (4) காசி, (9) காஞ்சி, (6).அவர்தி, (7) அவாரகை 


128 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


என்று கூறப்படும்‌ புண்ணியப்பதிகள்‌ ஏழையும்‌ சேவிக்க 
வேண்டும்‌ என்னும்‌ விழைவு உண்டாயிற்று. அவர்‌ அவ்‌ 
வாறே சென்று அப்பதிகளைச்‌ சேவித்துப்‌, பின்‌ அவற்றுள்‌ 
ஒன்றாயெ அயோத்தியில்‌ தங்கியிருந்தார்‌. அவர்‌ அங்குத்‌ 
தங்கியிருக்கையில்‌, அவருக்கு ஒருகாள்‌ இரவு தாம்‌ அவ 
தரித்த திருக்கோளார்‌ என்னும்‌ பதி நினைவில்‌ வர, 
அவர்‌ அப்பதியில்‌ திருமகள்நா தன்‌ எழுந்தருளியிருக்கும்‌ 
திருக்கோயிலின்‌ திசையை நோக்கிக்‌ கைகூப்பி வணங்கி 
னர்‌. அப்போது தென்திக்கல்‌ சிறந்ததொரு ஒளி அவர்‌ 
திருக்கண்களுக்குத்‌ தோன்‌ திற்று. அதனைக்‌ கண்டு அவர்‌ 
இறிது இகைப்புற்று, “*இஃதென்ன ? இக்றகர்ப்புறத்து 
ஊரொன்றில்‌ தீப்பற்றிய ஒளியோ? அன்றிக்‌ காட்டுத்‌ 
தீயோ ?” என்று எண்ணிப்‌ பின்‌ தம்மிருப்பிடம்‌ உற்றுக்‌ 
கண்வளர்ந்தருளினர்‌. அவ்வாறே அடுத்தடுத்து இரண்டு 
மூன்று நாட்கள்‌ அவருக்கு அவ்வொளி காணப்பட்டு 
வந்தது. அதனால்‌, அவர்‌ தமக்குள்‌, “இது தீயின்‌ ஒளியா 
மின்‌ இங்கனம்‌ அடுத்து அடுத்துத்‌ தோன்றாத. அன்றி 
யும்‌, இது தியொளியின்‌ வேறுபட்டதொரு அற்புத 
ஒளியாகக்‌ காணப்படுகின்றது; ஆதலின்‌, இதனை நாம்‌ 
இனிது ஆய்ந்தறிதல்‌ வேண்டும்‌.” என்று உறுதிகொண்டு, 
மறுநாள்‌ இரவு அவ்வொளி காணப்பட்ட இடத்தை 
நோக்கச்‌ சென்றனர்‌. 

அவ்வொளி தென்திசையாகச்‌ சென்று, முன்‌ காணப்‌ 
பட்ட சேய்மையிலேயே காணப்பவெதாயிற்று. அவர்‌ 
மேலும்‌ அதனைத்‌ தொடர்ந்து செல்லச்‌ செல்ல, அதவும்‌ 
தென்‌ இசையாகச்‌ சென்றுகொண்டே யிருந்தது. இங்க 
னம்‌ அவ்வொளி இரவில்‌ தோன்றிப்‌ பகலில்‌ மறைந்து 
விடுவதாயிற்று. அவரும்‌ விடாமல்‌ இரவெல்லாம்‌ அவ்‌ 
வொளியைப்‌ பின்தொடர்ந்து ௮௮ செல்லும்‌ திசையாக 


புத்தகம்‌ ] ஈம்மாழ்வார்‌ 129 


நடர்‌ துசெல்வதும்‌, விடியலான இடத்தில்‌ தங்கியிருப்பது 
மாக இருந்தனர்‌. இங்கனம்‌ பல பதிகளையும்‌, கடந்‌அ, மூத்‌ 
இர்த் துப்‌ பொன்திரட்டி, ஆயர்களின்‌ முன்றிலில்‌ உள்ள 
மத்தீர்த்து, மரமீர்த்து, மலையீர்த்து, மானீர்த்து வரும்‌ 
கோதாவிரியாற்றையும்‌ கடந்து, வட சொற்கும்‌ தென்‌ 
சொற்கும்‌ வரம்பாய்‌ நான்மறையினும்‌ சொல்லப்பட்ட 
பொருள்‌ களுக்கெல்லாம்‌ எல்லையாய்‌, அறத்தின்‌ உறையு 
ளாய்ப்‌ புகழ்‌ பொதிந்த மெய்யேபோல்‌ தூய்மையாகிய 
நீரைக்‌ கொண்ட சுனைகளையுடைய தண்சாரலை உடையதாகிய 
இருவேங்கடத்தையும்‌ கடந்து, செந்தமிழ்ச்‌ செல்வரும்‌ 
வடமொழியாளருமாகிய அரும்புலச்‌ செல்வருக்கு உறையு 
ளான தொண்டை நாட்டையும்‌ கடந்து, கங்கையிற்‌ புனித 
மான அம்‌, மதஞந்தி அகில்கொண்டு நுரைமண்டி வரும்‌ 
நீரை உடையதும்‌ ஆகிய காவீரியா அ இருமருங்கும்‌ பாயப்‌ 
பெற்ற இருவரங்கத்தையும்‌ கடந்‌, செந்தமிழ்ச்‌ சங்கம்‌ 
விளங்கப்பெற்றதும்‌, ஈல்லோர்‌ மனம்போல வெண்ணிற 
ஒளி வீசும்‌ முத்துக்களைத்‌ தருவதும்‌ ஆகிய பாண்டிய 
நாட்டை அடைந்தனர்‌. அவ்வொளி அவ்வாறே மேன்‌ 
மேலும்‌ சென்றுகொண்டேயிருக்த.து. 


பின்பு மதுரகவியார்‌, அருளுடையவர்‌ மனம்போலக்‌ 
குளிர்ந்தபொய்கைகளையும்‌, அன்பும்‌ ஈகையும்‌ உடையவர்‌ 
களின்‌ குடிபோலத்‌ தழைத்தோங்கிய தருக்களையும்‌ 
உடைய சோலைகள்‌ எம்மருங்கும்‌ பொலிந்திலங்கும்‌ நல்லார்‌ 
நவில்‌ இருக்குருகூரை அடைந்தனர்‌. அவ்வொளி அப்‌ 
பதியில்‌ பொலிந்துகின்றபிரான்‌ திருக்கோயிலினுட்புக்கு 
மறைந்துவிட்ட அ. மஅதுரகவியார்‌, “இக்கோயிலிலே ஏதோ 
விசேடம்‌ இருக்கின்றது. என்றெண்ணி, அப்பதயில்‌ 
உள்ளார்‌ சலரை நோக்கி, “இங்கு விசேடம்‌ யாதேனும்‌ 
உண்டோ ?? என்னு வினவினர்‌. அவர்கள்‌ ஈம்மாழ்வா 


ஆ. வ.-11-9 


180 ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


ருடைய அ௮வதாரச்சிறப்பை மஅரகவியாருக்குக்‌ கூறினார்‌ 
கள்‌. மதுூரசுவியார்‌ திருக்கோயிலினுட்‌ சென்று, பதினாறு 
ஆண்டினராய்‌, மெய்ஞ்ஞான நிறைவாலே பதினாறு: 
கலைகளும்‌ நிரம்பப்பெற்ற மதியென ப்‌ பொலியும்‌ திருமுகத்‌ 
தினராய்‌ யோகத்தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ அழ்வாரைக்‌ 
கண்டனர்‌. உடனே மது. ரகவியார்‌ மனம்‌ அழ்வாருடைய 
முக ஒளியினால்‌ கவரப்பட்டது. ஆயினும்‌, ஆழ்வார்‌ கண்‌ 
திறவாமலும்‌ அசையாமலும்‌ இருத்தலைக்‌ கண்டு, மதுரகவி 
யார்‌, இவர்‌ கண்‌ திறந்து ஈம்மைக்‌ கடைச்சணித்து ௮௬ 
ளூவரோ? ஆய்ந்து பார்ப்போம்‌.” என்றெண்ணித்‌ தம்மு 
டைய இரண்டு கைகளையும்‌ நன்றாய்‌ ஒசையெழும்படி 
தட்டினர்‌. உடனே ஆழ்வார்‌, கண்திறந்து, மது ரகவியாரை 
நன்கு நோக்கினர்‌. அதனைக்‌ கண்ட மதுரசவியார்‌, ஆழ்‌ 
வாரை நோக்கு, *“செத்தத்தின்‌ வயிற்றிற்‌ சிறியது பிறர்‌ 
சால்‌, எத்தைத்‌ தின்று எங்கே இடக்கும்‌?”” என்னு கேட்‌ 
டனர்‌. அதற்கு ஆழ்வார்‌ ர“அத்தைத்‌ தின்று அங்கே 
டக்கும்‌.””என்அ இருவாய்‌ மலர்ந்தருளினார்‌. மஅரகவியார்‌ 
அதனைக்‌ கேட்டு நமக்கு அயோ த்தியிலே தோன்றிய ஒளிப்‌ 
பரதி இவரே! இவரே!” என்று உறுதிகொண்டு, அவர்‌ 
திருவடிகளிலே தம்முடைய முடியுற வணங்கிக்‌ கைகூப்பி 


* செத்தத்தின்‌ வயிந்றில்‌--உயிரற்றதாகிய பிரஇருஇயினால்‌ 
ஆயெ உடம்பில்‌, றியது அணுவடிவாயுள்ள ஆன்மா, பிறந்தால்‌ 
வந்து புகுந்தால்‌, எத்தைத்‌ தின்‌ :-எதனை அ.நுபவித்துக்கொண்டு, 
எங்கே--எவ்விடத்தில்‌, கடக்கும்‌--இன்பம்‌ உண்டென்று எண்ணி 
யிருக்கும்‌. 

* அத்தை--அந்த உடலின்‌ தொடர்பினால்‌ ஆகும்‌ சுவை, ஒளி, 
ஊறு, ஓசை, நாற்றம்‌ என்னும்‌ இவ்வைக்தினால்‌ வரும்‌ இன்பதுன்‌ 
பங்களை, இன்று---அதநுபவித்துச்கொண்டு, அங்கே-அவ்விடத்தி 
லேயே, இடக்கும்‌--இன்புற்றேன்‌ இளைத்தேன்‌ என்று சொல்லிக்‌ 
கொண்டே கிடக்கும்‌. 


புத்தகம்‌ | நம்மாழ்வார்‌ 181 


நின்று, “என்‌ அன்புக்குரியிர்‌, அடியேனை ஆட்கொண் 
டருள்வீர்‌.'” என்று வேண்டினார்‌. 

ஆழ்வார்‌, “அன்புடையீர்‌, காம்‌ பகவானை ௮ நபவித்‌ 
தற்குப்‌ போக்கு விடாகச்‌ சொல்லும்‌ பாசுரங்களால்‌ நீர்‌ 
பட்டோலையை அலங்கரிப்பீராக.?? என்று திருவாய்மலர்ந்‌ 
தருளினர்‌. மதுரகவியாரும்‌ பட்டோலையைத்‌ தம்முடைய 
மலர்க்கையில்‌ கொண்டனர்‌. 

பரந்தாமத்தில்‌ நித்தரும்‌ முத்தரும்‌ சேவிக்கத்‌ திருமக 
ளோடு அனந்தன்‌ என்னும்‌ அரியணையில்‌ வீற்றிருக்கும்‌ 
இறைவன்‌ தன்‌ அருட்பரஞ்சோதி யுருவினை ஆழ்வாருக்‌ 
குக்‌ காட்டி அருள்‌ புரிய எண்ணிப்‌, £ பொலிந்திருண்ட 
கார்வானில்‌ மின்னே போல்‌ அருள்‌ மலிந்த திருவிருந்த 
மார்பன்‌” ஆயெ அப்பெருமான்‌ பொலிவமைந்த கருடன்‌ 
மீதிவர்ந்தருளிப்‌ பிறர்‌ அறியாதபடி வந்து ஆழ்வாருக்குச்‌ 
சேவை தந்து, மயர்வறு மதிநலம்‌ அருளினன்‌. ஆழ்வாரும்‌ 
௮ப்பரஞ்சுடர்‌ மூர்த்தியைத்‌ தம்முடைய மலர்க்கண்கள்‌ 
குளிரச்‌ சேவித்து, அப்பெருமானுடைய அருட்குணங்களை 
எண்ணி எண்ணி, உள்ளத்தில்‌ அடங்காத அன்புகொண்டு, 
அவ்வன்பு மடைஇிறந்து மேலிட்டது என்னும்படி மதுர 
கவியார்‌ பட்டோலையை அலங்கரிக்கத்‌ திருவிருத்தம்‌, 
திருவாசிரியம்‌, பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 
என்னும்‌ அரும்பொருள்‌ நிதிகளாகிய நான்கு தமிழ்மறை 
களைத்‌ திருவாய்மலர்ந்தருளினர்‌. 

இந்நான்கனுள்‌ திருவிருத்தத்தை இருக்குவேத சாரம்‌ 
என்றும்‌, திருவாசிரியத்தை யசுர்வேத சாரம்‌ என்றும்‌, 
பெரிய திருவந்தாதியை அதர்வணவேத சாரம்‌ என்றும்‌, 

திருவாய்மொழியைச்‌ சாமவேத சாரம்‌ என்றும்‌ கூறுவர்‌: 

. ஆழ்வார்‌ இங்கனம்‌ தொண்டர்களுக்கு அமுதமாயெ 

சொன்மாலைகளை அருளி, உலகை வாழ்வித்‌ துப்‌, பரந்தாம 


1382 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


மாயே இருகாட்டை அலங்கரித்தருளினர்‌. இவர்‌ இவ்‌ 
வுலகில்‌ மேற்கூறிய திருப்புளியடியில்‌ முப்பத்தோராண்டு 
எழும்‌ தருளியிருக்தனர்‌ என்ப. 
இவருக்குப்‌ பெற்றோர்கள்‌ மாறன்‌ என்று இருப்‌ 
பெயரிட்டார்கள்‌. இவர்‌ காரியாருடைய அருமைச்‌ 
செல்வர்‌ ஆதலின்‌, இவரைக்‌ காரிமாறன்‌ என்றுங்‌ கூறுவர்‌. 
குழவிகள்‌ பிறந்தவுடன்‌ வந்து சேர்ந்து, முன்னை உணர்‌ 
வைப்‌ போக்கவிடுவதாய சடம்‌ என்னும்‌ வாயு, இவர்‌ 
அவதரித்தவுடன்‌ இவரையும்‌ சேர்தற்கு வர இவர்‌ 
அதனைக்‌ கோபித்துத்‌ தம்மை ௮ணுகாதபடி போக்கினர்‌ ; 
ஆதலின்‌, இவருக்குச்‌ சடகோபர்‌ என்பதும்‌ பெயராயிற்று. 
இவருக்குப்‌ பராங்குசர்‌ என்று மற்றொரு பெயர்‌ வழங்கு 
இன்றது. ௮ஃது இவர்‌ தம்முடைய அருளிச்செயல்கள்‌ 
ஆகிய, அங்குசத்தால்‌ பரமனாகிய களிறு தம்‌ வசமாகும்‌ 
படி செய்தனர்‌. ஆதலின்‌, இவருக்கு அப்பெயர்‌ அமைந்‌ 
தது என்று ஆன்றோர்‌ கூறுவர்‌. 
கட்டளைக்‌ கலித்துறை 
“ வேதத்தின்‌ முன்செல்க மெய்யுணர்ச்‌ தோர்விரிஞ்‌ சன்முதலோர்‌ 
கோதற்ற ஞானக்‌ கொழுந்தின்முன்‌ செல்க குணங்கடந்த 
போதகச்‌ கடலெங்கள்‌ சென்குரு கூர்ப்புனி தன்கவியோர்‌ 
பாகத்தின்‌ முன்செல்லு மேதொல்லை மூலப்‌ பரஞ்சுடரே.” 
என்று கவிச்சக்கரவர்த்தியாயெ கம்பநாடர்‌ அருளிச்‌ 
செய்த செய்யுளை ஈண்டு மோக்குக. 
கோயில்‌ என்று தனியாகக்‌ கூறின்‌ வைணவர்கள்‌ 
திருவரங்கத்தையும்‌, சைவர்கள்‌ ிதம்பரத்தையுமே குறிக்‌ 
ம்‌ என்றும்‌, மற்றைக்‌ கோயில்களை இன்ன கோவில்‌ 
என அ க்கோயில்களின்‌ பெயர்‌ குறித்துக்‌ கூறுதல்‌ வேண்‌ 
டும்‌ என்றுங்‌ கூறுவர்‌, அது போல முதல்‌ ஆழ்வார்கள்‌ 
முதலிய பன்னிருவருக்கும்‌ ஆழ்வார்‌ என்னும்‌ பெயர்‌ 


புத்தகம்‌ ] நம்மாழ்வார்‌ 188 


உண்டு ; எனினும்‌ ஆழ்வார்‌ எனத்‌ தனியாகக்‌ கூறினால்‌, 
௮ஃது இவரையே குறிக்கும்‌ என்றும்‌, மற்றை ஆழ்வார்‌ 
களைக்‌ கூறுங்கால்‌ ஆழ்வார்‌ என்பதனை அவர்கள்‌ பெயர்க 
ளோடு கூட்டிக்‌ குலசேகர ஆழ்வார்‌, தொண்டரடிப்பொடி. 
யாழ்வார்‌, மதுரகவியாழ்வார்‌ எனக்‌ கூறுதல்‌ வேண்டும்‌ 
என்றும்‌ கூறுவார்கள்‌ ஆன்றோர்கள்‌. 
இவருக்கு நம்மாழ்வார்‌ எனவும்‌ ஒரு திருப்பெயர்‌ 
வழங்குகின்றது. அஃது இவருக்குத்‌ திருமகள்காதன்‌ 
ஆயெ இறைவனே அருளிய திருப்பெயர்‌ என்ப. இவருக்கு 
மஇழைம்பூமாலை உரியமாலையாகும்‌. அதனால்‌, இவருக்கு 
வகுளாபரணர்‌ என்னும்‌ பெயரும்‌ வழங்குவதாயிற்‌.று 
மது ரகவியார்‌ திருமகள்‌ நாதனையும்‌ பாடாமல்‌ இவரையே 
பதினொரு பாசுரங்களால்‌ பாடினர்‌. அப்பதினொரு 
பாசுரங்களும்‌ மதுரமானவைகளாகவும்‌, .௮ன்பு நிறைந்து 
ததும்பப்பெற்றவையாகவும்‌ இருக்கின்றன. அவை 
முற்றும்‌ ஈன்கு நோக்குதற்கு உரியன. அவற்றுட்‌ சல 
மதுரகவியார்‌ வரலாற்றிற்‌ குறிக்கப்படும்‌. அவற்றை 
ஆண்டுக்‌ காண்க. 
ஆழ்வாரைப்‌ பற்றிய பிற வரலாறுகள்‌ 
ஒருகால்‌ சங்கப்புலவர்களுள்‌ மூவர்‌ ஒன்றாய்க்‌ கூடினர்‌. 
அவர்களுள்‌ ஒருவர்‌, ஆழ்வார்‌ அருளிச்செயலைப்‌ பற்றிய 
உங்கள்‌ கருத்து என்ன என்று மற்றவர்களை வினவினர்‌. 
அவ்லிருவருள்‌ ஒருவர்‌. 
தறள்‌ வேண்பா 
 குறுமுனிவன்‌ முத்தமிழும்‌ *மென்குறளும்‌ ஈங்கை 
சிறுமுனிவன்‌ வாய்மொழியின்‌ செய்‌.” 
என்று கூறினர்‌. மற்றொருவர்‌; 
* மென்குறள்‌--மென்மையாகிய குறள்‌. 


184 ஆழ்வார்கள்‌ வரலானு ' [இரண்டாம்‌ 


*ஐம்பொருளும்‌ சாற்பொருளும்‌ முப்பொருளும்‌ பெய்தமைத்த 
செம்பொருளை எம்மறைக்கும்‌ சேட்பொருளைத்‌--தண்குருகூர்ச்‌ 
சேய்மொழிய தென்பர்‌ லெரியான்‌ இவ்வுலகில்‌ 
தாய்மொழிய தென்பேன்‌ தகைத்து.” 

என்றனர்‌. 

£ முன்னே வினவியவரை மற்ற இருவரும்‌ நோக்கி, 

உம்முடைய கருத்து என்னென்று வினவினர்‌. அவர்‌, 

* சேய்மொழியோ தாய்மொழீயே செப்பில்‌ இரண்டுமொன்றே 
வாய்மொழியை யாரும்‌ மறையென்பர்‌-—வாய்மொழிபோல்‌ 
ஆய்மொழிகள்‌ சால உளவெனினும்‌ அம்மொழியும்‌ 
சாய்மொழிய வென்பேன்‌ தகைந்‌ அ.” 

என்றனர்‌. 


திருக்குருகூர்‌ வைணவர்களின்‌ எச்சிலை உண்ட்‌ 
நாய்‌ வீடுபெற்ற வரலாறு 

ஒருகால்‌ பொருகையாற்றின்‌ வடகரையில்‌ ஒரு 
யோகி வூத்திருந்தனர்‌. அவர்‌ ஒருநாயை வளர்த்து 
வந்தனர்‌. அ௮ந்நாய்‌ நாள்தோறும்‌ நடுப்பகலில்‌ அவ்‌ 
யாற்றிற்குத்‌ தென்‌ கரையில்‌ உள்ள ஆழ்வார்‌ திருககருக்‌ 
குட்‌ சென்று அப்பதியில்‌ உள்ள வைணவர்களின்‌ 
எச்சிலை யுண்டு வயிற்றை நிரப்பிக்கொண்டு வருதல்‌ 
வழக்கம்‌, ஒருகாள்‌ அவ்வழக்கப்படி அப்பதிக்குட்‌ 
சென்ற நாய்‌ நெடுநேரம்‌ ஆகியும்‌ திரும்பி வர்திலது; 
ஆதலின்‌, அர்த யோகச்செல்வர்‌ அவ்வாற்றேரத்திற்குச்‌ 
'சென்று, நின்றுகொண்டு, அதன்‌ வரவை எதிர்பார்க்க 
லானார்‌. அப்போது அர்காய்‌ நட்டாற்றில்‌ வந்துகொண் 
டிருந்தது. அப்போது தற்செயலாகக்‌ கதுமென வெள்ளம்‌ 
வந்துவிட்டது. அ௮ந்நாய்‌ அவ்வெள்ளத்தில்‌ தன்னாலான 
வரையிலும்‌ நீந்தியது. அதனால்‌, அதன்‌ கால்‌ ஓய்ந்து 
விட்டமையால்‌, ௮ நீரில்‌ ௮மிழ்ந்து பின்‌ மேலே 


புத்தகம்‌] நம்மாழ்வார்‌ 185 


விளம்பியத. அப்போது, அர்நாயின்‌ மண்டை வெடித்து, 
அத்தளையின்‌ வழியாக அந்ஈாயின்‌ ஆன்மா, பலநூறு 
மத்தாப்புக்களை ஒருங்கு கொளுத்தியது போன்ற 
ஒளியுடன்‌ எழுந்து வானே றச்‌ சென்றது. அதனை நேரிற்‌ 
கண்ட அந்த யோகச்‌ செல்வர்‌, இழிந்த உயிர்க்கூட்டத்தில்‌ 
சேர்ந்த இந்த நாயும்‌ இத்தகைய பெறுதற்கரிய பெரும்‌ 
பேற்றைப்‌ பெற்றதே, இஃ௬து இப்பேற்றைப்‌ பெறு 
தற்கு என்ன சாதனத்தைச்‌ செய்தது? இஃது ஒரு 
சாதனத்தையும்‌ செய்யாதிருக்தும்‌, ஆழ்வார்‌ இருககரில்‌ 
உறையும்‌ வைணவர்களின்‌ எச்சிலை உண்ட செயல்‌ 
அன்றே இப்பெரும்‌ பேற்றை இஃது அடையச்‌ 
செய்தது. இத சிறந்த இருடிகட்கும்‌ யோகியர்க்கும்‌ 
எய்துதற்கு அரிய பேறு அன்றோ?” என்று எண்ணி, 
மனம்‌ உருகிக்‌, கண்ணீர்‌ பெருகி வர நின்று, 
கட்டளைக்‌ கலித்துறை 

வாய்க்கும்‌ குருகைத்‌ திருவீ இ எச்சிலை வாரியுண்ட 

காய்க்கும்‌ பரம பதமளித்‌ தாயந்த நாமோடிர்தப்‌ 

பேய்க்கும்‌ இடமளித்‌ தாற்பமு தோபெரு மான்மகுடம்‌ 

சாய்க்கும்‌ படிக்குக்‌ கவிசொல்லு ஞானத்‌ தமிழ்க்கடலே 
என்பது முதலிய சில பாட்டுக்களால்‌ அழ்வாரைப்‌ 
போற்றிப்‌ பாடிப்‌ பணிந்து, ஆழ்வார்பால்‌ நீங்காத 
அன்பு உடையராய்‌ விளங்‌ முடிவில்‌ வீடு பெற்றனர்‌. 

கவிச்சக்கரவர்த்தி யாகிய கம்பகாடர்‌ தாம்‌ இயற்றிய 
இராமாயணத்தின்கண்‌ முதலில்‌ இவ்வாழ்வார்‌ அதியைக்‌ 
கூறினர்‌. அதனை அடியிற்‌ காண்க, 7 

கலிவிநத்தம்‌ 

தருகை நீண்ட தயரதன்‌ தான்தரும்‌ 

இருகை வேழத்‌ திராகவன்‌ தன்கதை 

திருகை வேலைத்‌ தரைமிசைச்‌ செப்பிடக்‌ 

குருகை நாதன்‌ குரைகழல்‌ காப்பதே 


186 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


அஅமுதற்கொண்டு வைணவர்களுள்‌, நால்‌ இயற்றப்‌ 
புகுவோர்‌,சைவர்களுள்‌ நால்‌ இயற்றப்‌ புகுவோர்‌ முதலில்‌ 
விநாயகருக்கு வணக்கம்‌ கூறுதல்‌ போல இவ்வாழ்வாருக்கு 
வணக்கம்‌ கூறுதல்‌ மரபாயிற்று. 

வைணவப்‌ பெரியார்கள்‌ வைணவக்‌ குரவர்களை 
ஆழ்வார்கள்‌ எனவும்‌, ஆசாரியர்கள்‌ எனவும்‌ இருதிறத்‌ 
தினராக வகுத்துக்‌ கூறுகின்றார்கள்‌. இவ்வா ழ்வார்‌ ,அவ்விரு 
இறத்தினரினும்‌, சேர்ந்தா ராவர்‌. ஆம்வார்களுள்‌, இவரை 
அவயவி (உறுப்பி) என்றும்‌, மற்றை ஆழ்வார்களை 
இவருக்கு அவயவங்கள்‌ (உறுப்புக்கள்‌) என்றும்‌ கூறுவர்‌, 

இனி ஆசாரியர்களின்‌ வரிசை, அடியில்‌ வருமாறு 
கூறப்பட்டிருக்கின்‌ றது. 


1. இருமகள்காதன்‌ 6. உய்யக்கொண்டார்‌ 

2. திருமகள்‌ 7. மணக்கால்நம்பி 

3. சேனை முதலியார்‌ 8. ஆளவந்தார்‌ 

4, நம்மாழ்வார்‌ 9. பெரியாம்பி, திருக்கச்சி 
5. ஈாதமுனிகள்‌ 10. இராமாநுஜர்‌ [ஈம்பி 


இங்குக்‌ காட்டப்பட்ட ஆசாரிய வரிசையில்‌ உள்ள 
முதல்‌ மூவரும்‌ பரமபதத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌. அவர்களை 
நீக்கப்‌ புவியைச்‌ சார்ந்த ஆசாரிய வரிசையை நோக்கி 
னால்‌ ஈம்மாழ்வாரே முதல்‌ ஆசாரியராய்‌ அமைர்திருத்தலே 
கோக்குக. 

இவருக்கு இங்கனம்‌ ஆகிய சிறந்த மேன்மை உண்டா 
யிருத்தற்குக்‌ காரணம்‌ இவருடைய அருளிச்‌ செயல்களே 
ஆகும்‌. இவருடைய அருளிச்செயல்கள்‌, 

1, திருவிருத்தம்‌ 8. பெரியதிரு அந்தாதி 

2. திருவாசிரியம்‌ 4, திருவாய்மொழி 
என நான்கு பிரிவுகளாக ௮மைந்திருக்கின்‌ றன. 


புத்தகம்‌] நம்மாழ்வார்‌ 187 


அவற்றுள்‌, 1 தி ருவிருத்தம்‌ நாறு பாசுரங்களைக்‌ 


கொண்டது, 
2. திருவாசிரியம்‌ ஏழு பாசுரங்களைக்‌ கொண்டது. 


8. பெரிய திரு௮ந்தாதி எண்பத்தேழு பாசுரங்களைக்‌ 


கொண்டு. 


4. திருவாய்மொழி ஆயிரத்து நூற்றிரண்டு பாசுரங்‌ 
களைக்‌ கொண்டது. 


இவற்றுள்‌, முதல்‌ மூன்றும்‌ வைணவர்களால்‌ தமிழ்‌ 
வேதம்‌ எனப்படும்‌ நாலாயிரத்துள்‌, மூன்றாம்‌ ஆயிரத்துட்‌ 
சேர்க்கப்பட்‌ டிருக்கன்றன. திருவாய்மொழி நான்காம்‌ 
ஆயிரமாக அமைக்கப்பட்டிருக்கன் ற அ. 


இவருடைய அருளிக்‌ செயலின்‌ பாசுரங்கள்‌ யாவும்‌ 
அன்பும்‌ ஞானமும்‌ நிரம்பிப்‌ பொலிவனவாயிருக்கின்‌ றன. 
அவற்றை விளக்குதற்கு அவற்றினின்று ஈண்டுப்‌ பலவற்‌ 
றைக்‌ காட்டாமல்‌ இருவாய்மொழியின்‌ முதற்பத்தின்‌ 
முதல்‌ திருவாய்மொழியின்‌ எட்டுப்‌ பாசுரங்கள்‌ மட்டும்‌ 
ஈண்டுக்‌ காட்டப்படுகின்றன. அவற்றை அடியிற்‌ காண்க: 


கலிவிநத்தம்‌ 
உயர்வற உயர்ஈலம்‌ உடையவன்‌ எவனவன்‌ 
மயர்வற மதிநலம்‌ அருளினன்‌ எவனவன்‌ 
அயர்வறும்‌ அமரர்கள்‌ அதிபதி எவனவன்‌ 
அயரறு சுடரடி. தொழுதெழன்‌ மனனே. (1) 


. மனனக மலமற மலர்மிசை எழுதரும்‌ 
மனனுணர்‌ வளவிலன்‌ பொறியுணர்‌ அவையிலன்‌ 
இனனுணர்‌ முழுகலம்‌ எ திர்கிகழ்‌ கழிவினும்‌ 
இனனில னெனனுயிர்‌ மிகுசரை யிலனே. (2) 


188 


ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


இலன து உடையனி தெனநினை வரியவன்‌ 
நிலனிடை விசும்பிடை உருவினன்‌ அருவினன்‌ 
புலனொடு புலனலன்‌ ஒழிவிலன்‌ பரந்தஅம்‌ 
ஈலனுடை ஒருவனை நணுனெம்‌ நாமே. 


நாமவ னிவனுவ னவளிவ ளுவளெவள்‌ 
தாமவ ரிவருவ ரதுவிது வுதுவெது 
வீமவை யிவையுவை யவைகலம்‌ தீங்கவை 
ஆமவை யாயவை யாய்நின்ற வவசே. 


அவரவர்‌ சமதம தறிவறி வகைவகை 
அவரவ ரிறையவ ரெனவடி யடைவர்கள்‌ 
அவரவ ரிறையவர்‌ குறைவில ரிறையவர்‌ 
அவரவர்‌ விதிவழி யடையநின்‌ றனரே. 


இடவிசும்‌ பெரிவளி நீர்நில மிலைமிசை 
படர்பொருள்‌ முழுவது மாயவை யவைதொறும்‌ 
உடன்மிசை யுயிரெனக்‌ கரம்தெங்கும்‌ பரந்துளன்‌ 
சுடர்மிகு சுருதி யுளிலையுண்ட சுரனே. 


உளனெனி னுளனவ ஸுருவமிவ்‌ வுருவுகள்‌ 
உளனல னெனிலவ னருவமிவ்‌ வருவுகள்‌ 
உளனென விலனென விவைகுண முடைமையின்‌ 
உளனிரு தகைமையோ டொழிவிலன்‌ பரந்தே. 


கரவிசும்‌ பெரிவளி நீர்நில மிவைமிசை 
வரனவில்‌ திறல்வலி யளிபொறை யாய்நின்‌ ற 
பரனடி மேற்குரு கூர்ச்சட கோபன்சொல்‌ 
நிரனிறை யாயிரத்‌ திலைபத்தும்‌ வீடே. 


நம்மாழ்வார்‌ அவதரித்த மாதமும்‌ நாளும்‌ 
நேரிசை வேண்பா 
ஏரார்வை காச விசாகத்தின்‌ ஏற்றத்தைப்‌ 
பாரோர்‌ அறியப்‌ பகர்கன்றேன்‌-- சீராரும்‌ 
வேதம்‌ தமிழ்செய்த மெய்யன்‌ எழிற்குருகை 
காதன்‌ அவதரித்த நாள்‌. 


(3) 


(8 


இ 


(6) 


(7) 


(8) 


புத்தகம்‌] ஈம்மாழ்வார்‌ 139 


(இவரைப்பற்றிய ஆழ்வார்கள்‌ வரிசையின்‌) 
வாழி திருநாமம்‌ 
எண்சீர்க்கமி நெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
அனதிரு விருத்தம்‌நா அருளினான்‌ வாழியே 
ஆசிரியம்‌ ஏழுபாட்‌ டளித்தபிரான்‌ வாழியே 
வானவவம்‌ தாதியெண்பத்‌ தேழீந்தான்‌ வாழியே 
வாய்மொழியா யிரத்துநூற்‌ றிரண்டுரைத்தான்‌ வாழியே 
வானணியும்‌ மணிமாடக்‌ குருகைமன்னன்‌ வாழியே 
வைகாசி விசாகத்தில்‌ வந்அதித்தான்‌ வாழியே 
சேனையர்கோன்‌ அவதாரம்‌ ஆனவள்ளல்‌ வாழியே 
திருக்குருகைச்‌ சடகோபன்‌ திருவடிகள்‌ வாழியே 


ப 


ஆசாரியர்கள்‌ வரிசையின்‌ வாழி திருநாமம்‌ 
மேதினியில்‌ வைகாசி விசாகத்தோன்‌ வாழியே 

வேதத்தைச்‌ செந்தமிழால்‌ விறித்துரைத்தான்‌ வாழியே 
ஆதிகுரு வாய்ப்புவியில்‌ அவதரித்தோன்‌ வாழியே 

அனவரசம்‌ சேனையர்கோன்‌ அடிதொழுவோன்‌ வாழியே 
நாதனுக்கு ஈாலாயி ரமுரைத்தான்‌ வாழியே 

நன்மதுர கவிவணங்கும்‌ சாவீறன்‌ வாழியே 
மாதவன்பொற்‌ பாதுகையாய்‌ வளர்ந்சருள்வோன்‌ வாழியே 

மகிழ்மாறன்‌ சடகோபன்‌ வையகத்தில்‌ வாழியே 


நம்மாழ்வார்‌ வரலாறு 
ழற்றிற்று. 


௧௦. மநுரகளியார்‌ 


நேரிசை வேண்பா 
"i வேறொன்றும்‌ நானறியேன்‌ வேதம்‌ தமிழ்செய்த 

மாறன்‌ சடகோபன்‌ ௮ண்குருகூர்‌--ஏறெங்கள்‌ 

வாழ்வாமென்‌ றேத்தும்‌ மதுரகவி யாரெம்மை 

ஆழ்வா ரவரே அரண்‌. 

பாண்டிய நாட்டிலே பல வளங்களும்‌ குறைவற 
அமைகந்ததாயே திருக்கோரூர்‌ என்னும்‌ ஊர்‌ ஒன்று 
உளது, அப்பதியில்‌ வாழ்வார்‌, திருமகள்‌ அருளும்‌, 
கலைமகள்‌ அருளும்‌ ஒருங்கமையப்பெற்றவர்கள்‌ ; ஒழுக்‌ 
கத்திற்‌ இறந்தவர்கள்‌. 

மதுரகவி ஆழ்வார்‌ அவதாரம்‌ 

அப்பதியில்‌ உறையும்‌ அந்தணர்கள்‌ தென்மொழி 
நூற்களையும்‌, வடமொழிக்‌ கலைகளையும்‌ தர்க்கம்‌ வேதாந்தம்‌ 
முதலிய உண்மைப்‌ பொருள்‌ உணர்ச்சிக்கு உரிய நூல்‌ 
களையும்‌ ஈன்கு கற்றுணர்ந்தவர்கள்‌ ; இிருமகள்காதன்பால்‌ 
நிறைந்த அன்புடையவர்கள்‌ ; ஈல்லொழுக்கத்தினின்றும்‌ 
சிறிதும்‌ பிறழா தவர்கள்‌ ; எல்லாவுயிர்களிடத்திலும்‌ 
அருள்கொண்டு விளங்கும்‌ மனம்‌ உடையவர்கள்‌. அப்‌ 
பதியில்‌ உள்ள யாவருமே கல்வி, கேள்வி, ஒழுக்கங்களுக்கு 
உறைவிடமானவர்கள்‌; ஆதலின்‌, அப்பதி, ஐந்து கண்டங்க 
ளாகப்‌ பிரிக்கப்பெற்றுள்ள இப்பூமியாகிய பெண்ணின்‌ 
“ஆசியா கண்டமாயெ இரத்தில்‌ அமைந்த இந்‌ ததேயமா யெ 
முகத்தில்‌ பொருந்திய தென்னாடா யெ பிறை நுதலின்‌ கண்‌ 
பொலியும்‌ திலகம்‌ என்று கண்டோர்‌ கூறும்படி விளங்கி 
யது. மதுரகவியாழ்வார்‌ அப்பதியில்‌ உறைந்த அந்தணர்க 
ஞள்‌ ஒரு பகுதியினராயெ முன்குடுமிச்சோழிய பிரா 


மணர்‌ மரபில்‌ அவதரித்தனர்‌. அம்மரபை விளக்கும்‌ 


மதுரகவியார்‌ 141 


மணிலவிளக்காய்‌ அவதரித்த மதுரகலியார்‌ தென்மொழிக்‌ 
கலைகளையும்‌, வடமொழிக்‌ கலைகளையும்‌, நான்கு வேதங்‌ 
களையும்‌, வேதாங்கங்களையும்‌ நன்கு சுற்று உணர்ந்து, 
இறந்த ஒழுக்கம்‌, திருமகள்‌ காதன்‌ அன்பு, அருள்‌ 
முதலியனவற்றிற்கு உறையுளாய்‌ விளங்கினர்‌. அவருக்கு 
மது. ரகவியார்‌ என்னும்‌ பெயர்‌, அவர்‌ தமிழ்மொழியில்‌ 
மதுரமான கவிகளைப்‌ பாடிவந்தமையால்‌ உண்டான 
தாகும்‌. அவர்‌, ஒருகால்‌, (1) அயோத்தி, (2) மதரை, 
(8) மாயை, (4) காச, (9) காஞ்சி, (6) அவந்தி, (7) 
அவாரகை என்னும்‌ புண்ணியப்பதிகள்‌ ஏழையும்‌ சென்று 
சேவிக்க விழைவுற்றார்‌. அவர்‌ அவ்வாறே சென்று, 
அப்பதிகளைச்‌ சேவித்துப்‌ பின்‌, அவற்றுள்‌, ஒன்றாகிய 
அயோத்தியில்‌ தங்கியிருந்தனர்‌. அவர்‌ அங்குத்‌ தங்கி 
யிருக்கையில்‌ ஒருநாள்‌ இரவு அவருக்குப்‌ பேரொளி ஒன்று 
சேய்மையிற்‌ காணப்பட்டத. அவர்‌ அதனைக்‌ காணச்‌ 
சென்றார்‌. அவர்‌ அவ்வொளியை நாடிச்‌ செல்லச்செல்ல 
அவ்வொளியும்‌ தென்திசையாக அவர்‌ முன்‌ கண்ட 
சேய்மையிலேயே சென்றுகொண்டிருந்தது. பொழுது 
புலர்ர்தவுடன்‌ அவ்வொளி மறைந்துவிட்டது. மதுர 
கவியார்‌ அங்கு ஒர்‌ இடத்திலே தங்கியிருந்தார்‌. இரவு 
தோன்றியவுடன்‌ அவ்வொளியும்‌ மீண்டும்‌ தோன்‌ 
றிய. இப்படியே அவ்வொளி இரவில்‌ தோன்றித்‌ 
தென்திசையாகச்‌ செல்வதும்‌, பகலில்‌ மறைந்து விடுவது 
மாக. இருந்தது. மதரகவியாரும்‌, இரவில்‌ அவ்வொளி 
யைப்‌ பின்பற்றிச்‌ செல்வதும்‌ பகலில்‌ அவ்வொளி 
மறைந்த இடத்தில்‌ தங்குவதுமாகப்‌ போய்ப்‌ பலபதிகளைக்‌ 
கடந்து சென்று, பாண்டியநாட்டில்‌ உள்ள பதிகளுள்‌ ஒன்‌ 
றாயெ திருக்குருகிரை அடைந்தனர்‌. அவ்வொளி அப்‌ 
பதியில்‌ உள்ள பொலிந்துநின்றபிரான்‌ திருக்கோயிலுக்‌ 
குட்புகுர்‌து மறைந்‌ தவிட்ட அ. மது. ரகவியார்‌, “*“இக்கோயி 


142 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


லுக்குள்‌ ஏதோ விசேடம்‌ இருக்கின்ற.” என்று எண்ணி, 
அப்பதியில்‌ உள்ளார்‌ சிலரை “இங்கு ஏதேனும்‌ இறந்த 
செய்தி உண்டோ??? என்று வினவினர்‌. அவர்கள்‌ 
ஆழ்வாருடைய வரலாற்றைக்‌ கூறினார்கள்‌. மது.ரசவியார்‌ 
அவ்வ ரலாற்றைக்‌ கேட்டுக்‌ கோயிலினுள்ளே சென்று, 
முன்‌ ஆழ்வார்‌ வரலாற்றிற்‌ கூறியபடி ஆழ்வார்‌ அருளைப்‌ 
பெற்று, அவர்‌ அருளிச்செயல்களைப்‌ பட்டோலையில்‌ 
எழுதினர்‌. அவ்வருளிச்செயல்கள்‌ மதரகவியார்‌ மனத்தை 
முற்றும்‌ கவர்க்துகொண்டன; ஆதலின்‌, ம.து.ரகவியாருக்கு 
ஆம்வார்பால்‌ மிக்க அன்பு உண்டாயிற்று, அவர்‌, ஆழ்வா 
ரையே தம்முடைய தெய்வம்‌ எனக்‌ கொண்டு, திருமகள்‌ 
நாதனையும்‌ பாடாமல்‌ அவரையே பதினொரு பாசுரங்களால்‌ 
ஆன பாமாலை ஒன்றாற்‌ பாடினார்‌. அப்பாமாலை “கண்ணி 
நுண்‌ இறுத்தாம்பு' என்று தொடங்கப்பெற்றிருத்தலால்‌, 
அதற்குக்‌ “கண்ணிநுண்‌ திறுத்தாம்பு? என்பது பெயரா 
யிற்று, அதன்‌ பாசுரங்களுட்‌ சிலவற்றை அடியிற்‌ 
காண்க. 
கலிவிநத்தம்‌ 

கண்ணி நுண்‌டிறுத்‌ தாம்பினாற்‌ கட்டுண்ணப்‌ 

பண்ணி யபெரு மாயனென்‌ அப்பனில்‌ 

நண்ணித்‌ தென்குரு கூர்ஈம்பி என்‌ றக்கால்‌ 

அண்ணிக்‌ குமமு தூறுமென்‌ னாவுக்கே. (1) 

நாவி னால்ஈவிற்‌ *றின்ப மெய்தினேன்‌ 

மேவி னேனவன்‌ பொன்னடி மெய்ம்மையே 

தேவு மற்றறி யேன்குரு கூர்ஈம்பி 

பாலி னின்னிசை பாடித்‌ திரிவனே. (2) 


* ஈண்டு ஓசை குறைகின்றது. ௮ “றின்பம தெய்தினேன்‌," 
என்றிருந்திருக்கும்‌ என்று தோன்றுகின்ற. அன்றி அதனை, 
நின்பமெய்‌ தினேன்‌ ' எனச்‌ சீர்பிரித்து ஈற்றில்‌ ஐரசைச்சீர்‌ வர்தது 
என்று கொள்ளுதலுமாகும்‌. 


புத்தகம்‌] மதுரகவியார்‌ 143 


நன்மை யால்மிக்க நான்மறை யாளர்கள்‌ 

புன்மை யாகச்‌ கருஅவர்‌ ஆதலின்‌ i 

அன்னை யாயத்த னாயென்னை ஆண்டிடும்‌ 

தன்மை யான்சட கோபனென்‌ நம்பியே. (3) 

அன்பன்‌ சன்னை அடைந்தவர்‌ கட்கெல்லாம்‌ 

அன்பன்‌ தென்குரு கூர்ஈகர்‌ நம்பிக்கு 

அன்ப னாய்மது ரகவி சொன்னசொல்‌ 

ஈம்பு வார்பதி வைகுந்தம்‌ காண்மினே. (10) 

பிறகு மதுரகவியார்‌ ஈம்மாழ்வாருடைய அர்ச்சை 

உருவை மேற்கூறிய திருக்கோயிலில்‌ எழுர்தருளப்‌ 
பண்ணித்‌, திருமண்டபம்‌ மதில்கள்‌ விமானம்‌ கோபுரம்‌ 
முதலியன ஈன்கு அமையத்‌ திருக்கோயில்‌ அமைத்து, 
ஈவமணிகளால்‌ ஆன ஆபரணங்களை அணிவித்து, நாள்‌ 
தோறும்‌ பலவகை மலர்மாலைகளைச்‌ சூட்டி, ஆரா தனை 
செய்து, பலவகையான திருவிழாக்களை ஏற்படுத்தி நடத்தி 
வந்தனர்‌. அங்ஙனம்‌ திருவிழா நடத்துகையில்‌ ஆழ்வா 
ருடைய அர்ச்சை உருவைச்‌ றந்த வாகனங்களில்‌ எழுந்‌ 
' தருள்வித்துப்‌, பலவகை இன்னியங்கள்‌ ஒலிக்க, “வேதம்‌ 
தமிழ்செய்த பெருமாள்‌ வந்தார்‌; திருவாய்மொழிப்‌ 
பெருமாள்‌ வந்தார்‌ ; திருவழுதி வளநாடர்‌ வந்தார்‌; திருக்‌ 
குருகூர்‌ ஈம்பி வந்தார்‌; அருட்குணச்‌ செல்வர்‌ வந்தார்‌ ; 
வகுளாபரணர்‌ வந்தார்‌ ; காரிமாறர்‌ வந்தார்‌ ; சடகோபர்‌ 
வந்தார்‌ ; பராங்குசர்‌ வந்தார்‌,” என்று முன்னே அடியார்‌ 
கள்‌ பலர்‌ விருது உரைத்துச்‌ செல்ல உலாவசச்‌ செய்வர்‌, 
அங்ஙனம்‌ ஓராண்டு ஈடர்த திருவிழாவில்‌ பல அடியார்கள்‌ 
முன்‌ கூறியபடி முன்னே விருது இசைக்துச்‌ செல்வா 
ராயினர்‌. அப்போது மதுரையில்‌ இருந்த சங்கப்புலவர்க 
ளூள்‌, “கல்வியில்‌ கடலே யனையம்‌ யாம்‌ என்னும்‌ அடல்‌ 
ஏறனைய செருக்கு உடையவர்களரஇய இலர்‌ அங்கு வந்து, 
அவ்வடியவர்களை நோக்க, “அன்பர்களே, நாங்கள்‌ மதுரை 


144 ர ஆழ்வார்கள்‌ வரலாறு | இரண்டாம்‌ 


யில்‌ உள்ள தமிழ்ச்சங்கப்புலவர்கள்‌; புலமையில்‌ நாங்கள்‌ 
ஒப்பு உயர்வு அற்றவர்கள்‌ என்பதனைத்‌ தமிழகம்‌ முழுதும்‌ 
அறியும்‌; தமிழ்‌ நாட்டுப்‌ பேரரசர்கள்‌ யாவரும்‌ எங்கள்‌ 
புலமையின்‌ மேன்மையை யுணர்ந்து, எங்களை அன்புடன்‌ 
வணங்கிப்‌ பேணிவருகின்றுர்கள்‌. எங்கள்‌ சங்கம்‌ இருக்கும்‌ 
இப்பாண்டிய நாட்டிலே இருக்கும்‌ நீங்கள்‌ எங்கள்பால்‌ 
வந்து, எங்கள்‌ அதுமதியைப்‌ பெறாமல்‌ இங்ஙனம்‌ உங்கள்‌ 
ஆழ்வாருக்கு விருத கூறிச்‌ செல்லுதல்‌ தகுதியாகுமா? 
உங்களுக்கு எங்கள்‌ புலமையின்‌ மேன்மை தெரியாதோ? 
அன்றி, உங்கள்‌ ஆழ்வார்‌ எங்களிலும்‌ சிறந்த புலமை 
உடையார்‌ என்பது உங்கள்‌ கருத்தா??? என்று கூறி 
ஆழ்வாருக்கு விருது கூறுதலைத்‌ தடுத்தார்கள்‌. அவ்‌ 
வடியார்கள்‌ மது ரகவியாரிடம்‌ சென்று, அதனைக்‌ கூறினார்‌ 
கள்‌. அப்போது மதுரகவியார்‌ ஆழ்வார்‌ அருகில்‌ இருந்து 
அவருடைய திருக்கோலத்தைச்‌ சேவித்துக்சொண்டிருந்‌ 
தனர்‌. ஆதலின்‌, அவர்‌, “கான்‌ நாளைத்‌ தினம்‌ ௮ச்சங்கம்‌ 
உள்ள இடத்திற்கு வருவேன்‌ எனத்‌ தெரிவியுங்கள்‌.” 
என்று அவர்களிடம்‌ கூறினர்‌. அவர்கள்‌ அவ்வாறே 
சென்று கூறினார்கள்‌. அப்புலவர்கள்‌, “£அவர்‌ எங்கள்பால்‌ 
வந்து எங்கள்‌  அறுமதியைப்‌ பெறும்‌ வரையிலும்‌ 
இக்த விருதுகளைக்‌ கூறாதீர்கள்‌. என்று கூறிவிட்டுச்‌ 
சென்றார்கள்‌. 

மதுரகவியார்‌, விழாவை முடித்துவிட்டு, அன்றிரவு 
ஆழ்வார்‌ திருமுன்‌ சென்று, அச்சங்கப்புலவர்கள்‌ கூறிய 
வற்றை விண்ணப்பித்து, “எங்கள்‌ அன்பிற்கு உரியீர்‌ ; 
அச்சங்கப்புலவர்களின்‌ செருக்கு அடங்கும்படி ஏதேனும்‌ 
புரிதல்வேண்டும்‌. இன்றேல்‌, உணவின்றி இருந்து, 
என்னுயிரைத்‌ துறப்பேன்‌.''என்று கூறி, அங்குப்‌ படுத்துக்‌ 
கொண்டனர்‌. அவருக்குத்‌ அயில்‌ வந்துவிட்டது. அவர்‌ 


புத்தகம்‌ | மஅுரகலியார்‌ 145 


கனவில்‌ அமழ்வார்‌ தோன்றி, 6 


₹ அன்புடையீர்‌, நீர்‌ வின்புற 
வேண்டா. நாம்‌, ஒருபாட்டை ஓர்‌ ஏட்டில்‌ எதி யிங்கு 
வைத்திருக்கின்றோம்‌. நீர்‌ ௮சனை யெடுத்துச்சொண்டு 
சென்று, அப்பாட்டுக்குப்‌ பொருள்‌ கூறும்படி அவர்களைக்‌ 
கேட்பீராக.” என்று கூறியருளி மறைந்தனர்‌. மதுர 
சலியார்‌ அயில்‌ “ங்கி எழுந்து பார்த்து, ஆழ்வார்‌ திருமுன்‌ 
ஓர்‌ ஏடு இருக்கக்‌ கண்டனர்‌. அவர்‌ உடனே அவ்வேட்டை 
எடுக்கு, அதில்‌ உள்ள பாகரச்சைப்‌ படித்து, “இப்பாட்டி. 
ல்‌ அச்சங்கப்பபுலவர்கள அ செருக்கு அடங்கும்‌ என்பதில்‌ 
சிறி தும்‌ ஐயம்‌ இன்ன? என்று மகிழ்ந்து, தம்‌ இருப்பிடம்‌ 
அடைந்து, மறுநாள்‌ விடியலில்‌ தம்முடைய காலைக்கடன்‌ 
களை முடித்து, ஆழ்வாரை வணங்கி, அவ்வேட்டை எடுக்‌ 
துக்சொண்டு, சங்கப்புலவர்கள்‌ பால்‌ சென்று, *புலவர்சாள்‌, 
உங்களுக்குள்‌. எங்கள்‌ மெய்ள்்‌ ஸானச்‌ செல்வசாகிய 
வகுளாபாணருக்கு அடியவர்கள்‌ விருது கூறுதலைச்‌ தடுக்‌ 
தவர்கள்‌ யாவர்‌!” என்று வினளினர்‌. அசனைக்‌ கேட்‌ 
டிச்‌ சிலர்‌, “யாங்களே?” என்று கூறினர்‌. மனுரசளியார்‌, 
“புலவர்களே, இதோ என்னிடத்தில்‌ உள்ள இவ்வேட்டில்‌ 
அசிரியப்பாவினால்‌ இயற்றப்பட்ட ஒரு பாட்டு இருக்கின்‌ 
இது. ௮ஃது எங்கள்‌ அரும்புலச்‌ செல்வசாகிய எங்கள்‌ 
குரவர்‌ வகுளாபானார்‌ இயற்றியது. அதற்கு நீங்கள்‌ 
பொருள்‌ கூறுமின்‌.” என்று கூறி, அவ்வேட்டை அவர்‌ 
சுள்டம்‌ நீட்டினர்‌. அதை அவர்களுள்‌ ஒருவர்‌ வாங்கிப்‌ 
பலமுறைப்‌ படித்துப்‌ பார்த்துப்‌ பொருள்‌ விளங்கா 
மையின்‌ மற்றொருவரிடம்‌ நீட்டினர்‌. அவரும்‌ அவ்வாறே 
படி குழுப்‌ படித்துப்‌ பார்த்துப்‌ பொருள்‌ விளங்காமையின்‌ 
மற்றொருவரிடம்‌ தந்தனர்‌. இங்கனமே அச்சங்கப்‌ 
புலவர்கள்‌ அனைவரும்‌ அப்பாட்டிற்குப்‌ பொருள்‌ கூற 


ட்‌ பப [வ . . ட க . 
மடி யாதவாகள்‌ ரயத்‌ கனியிடம்‌ சென்று, தங்களுக்குள்‌, 


ஆ. ௮-11-10 


146 ஆழ்வார்கள்‌ வரலாறு [இரண்டாம்‌ 


“இச்செய்தியைப்‌ பாண்டிய மன்னரும்‌ பிறரும்‌ அறியின்‌, 
அவர்களுக்கு ஈம்பால்‌ உள்ள ஈன்மதிப்புக்‌ கெட்டு 
விடுமே? இதற்கு என்‌ செய்வது??? என்று யோசித்து, 
அதற்குச்‌ செய்யக்கூடியதை முடிவுசெய்‌ அசொண்டு வர்‌ த, 
சங்கப்பலகையில்‌ வீற்றிருந்து, மதுரகவியாரை கோக்‌, 
“அறிஞரே, அப்பாட்டுக்குப்‌ பொருள்‌ கூறுவது அருமை 
தான்‌. ஆனால்‌, இதனாலேயே நாங்கள்‌ உங்கள்‌ குரவரைச்‌ 
சிறந்தவர்‌ என ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ இயலா த. உங்கள்‌ 
குரவர்‌ பாடல்களை இச்சங்கப்பலகை ஏற்றுக்கொண்டால்‌ 
தான்‌ உங்கள்‌ குரவரைச்‌ இறந்தவர்‌ என ஏற்றுக்கொள்ளு 
வோம்‌.” என்று உரைத்தார்கள்‌. மதுரகலியார்‌ “புலவர்‌ 
களே, எங்கள்‌ குரவர்‌ அருளிய பாடல்கள்‌ யாவும்‌ 
வேண்டா. அவற்றுள்‌, ஒரு பாசுரமே உலகில்‌ உள்ள 
அரும்புலச்‌ செல்வர்கள்‌ யாவரும்‌ போற்றுதற்குரியார்‌ 
எங்கள்‌ குரவர்‌ என்பதனை உங்களுக்குத்‌ தெரிவித்தற்குப்‌ 
போதியது ஆம்‌: அதனைக்‌ காண்மின்‌?” என்று கூறி, 
வஜ்சித்துறை 
கண்ணன்‌ கழலிணை 
நண்ணும்‌ மன முடையமீர்‌ 
எண்ணும்‌ திருநாமம்‌ 
திண்ணம்‌ காரணமே 
(திருவாய்மொழி 10-ம்‌ பத்து, 5-ம்‌ திருவாய்மொழி, பா-1.) 
என்னும்‌ பாசுரத்தை ஒரு சிறிய ஏட்டில்‌ எழுதி, அதனை 
அச்சங்கப்‌ பலகையின்மீது வைத்தனர்‌. உடனே அப்‌ 
பலகை அப்புலவர்கள்‌ எல்லாரையும்‌ ழே தள்ளிவிட்டு, 
அவ்வேட்டின்‌ அளவாகச்‌ சுருங்க நின்றது. உடனே 
அப்புலவர்கள்‌ அஞ்சி நடுங்கு, * அந்தோ | நாம்‌ ஆழ்வா 
ருடைய மேன்மையை அறியாமல்‌, “யாம்‌ பெரிதும்‌ வல்‌ 


லோம்‌” என்னும செருக்கினால்‌, ஆழ்வாரைப்‌ புன்மொழி 


புத்தகம்‌] மதுரகவியார்‌ 147 


களால்‌ இழித்துக்‌ கூறினோம்‌. அக்குற்றத்தை அவரைப்‌ 
பாடிப்‌ போற்றிப்‌ போக்கிக்‌ கொள்ளுவோம்‌,” என்று 
தமக்குள்‌ முடிவு செய்துகொண்டார்கள்‌. பிறகு அவர்‌ 
களுள்‌ தலைவராகிய புலவர்‌, 
ஈயா டுவதோ கருடற்‌ கெதிரே 
இரவிச்‌ கெதிர்யின்‌ மினியா டுவதோ 
நாயா டுவதோ உறுவெம்‌ புலிமுன்‌ 
நரியா டுவதோ நரகே சரிமுன்‌ 
பேயா டுவதோ அழகூர்‌ ௮௫முன்‌ 
பெருமான்‌ வகுளா பரணன்‌ அருள்கூர்ச்‌ 
கோலா துரையா யிரமா மறையின்‌ 
ஒருசொற்‌ பெறுமோ உலதிற்‌ கவியே. 
என்று பாடினர்‌. பிறகு மற்றைப்‌ புலவர்கள்‌ யாவரும்‌ 
தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டைப்‌ பாடினார்கள்‌. ௮ச்‌ 
செய்யுள்கள்‌ யாவும்‌ 


நேரிசை வெண்பா 

சேமம்‌ குருகையோ செய்யதிருப்‌ பாற்டலோ 

நாமம்‌ பராங்குசமோ நகாரணமோ-- தாமம்‌ 

அளவோ வகுளமோ தோளிரண்டோ நான்கும்‌ 

உளவோ பெருமான்‌ உனக்கு 
என்னும்‌ ஒரே செய்யுளாய்‌ அமைந்திருக்க, அதனை அப்‌ 
புலவர்கள்‌ கண்டு, அச்சமும்‌ வியப்பும்‌ எய்தி, மதுரகவி 
ஆழ்வாரை நோக்கி, “அரும்புலச்‌ செல்வமும்‌, அன்பும்‌ 
உடையீர்‌, உமது திருவருளால்‌ அழ்வாருடைய மேன்‌ 
மையை உணர்ந்து, அவர்‌ அருளிய அருந்தமிழ்ப்பாவாகிய 
மருந்தினால்‌ எங்கள்‌ செருக்காகிய நோய்‌ நீங்க உய்யும்‌ 
பேற்றைப்‌ பெற்றோம்‌. தேவரீர்‌ சென்று, அடியவர்கள்‌ 
ஆழ்வாருடைய பலவகையாகிய விருதுகளையும்‌ கூறச்‌ 
செய்து, அவருடைய திருவிழாவை நன்கு ஈடத்துவீராக.?? 
என்று கூறி, அவரை வணங்கிப்‌ போற்றி அனுப்பினார்கள்‌. 


148 ஆழ்வார்கள்‌ வாலா அ! 


பிறகு மதூரகவீயார்‌, ஆழ்வாருடைய இருவிழாவை 
சு - - ச த O ப க்‌ 
இனி* முடித்தனர்‌. அவ்வாறே மனாசலியார்‌ அமழ்வா 
ருக்குப்‌ பலவகை விழாக்களையும்‌ அராகளைகளையும்‌ ஈடச்சி 
வர்கதோடு அழ்வார்‌ அருஸிய தமிழ்‌ மறைகளின்‌ பொருள்‌ 
[i 1 டகர] (தி ர்‌ [ன (4) 
களைப்‌ பலரும்‌ இனிதா உணரும்படி உரைத்து உலைக 


வா ழ்‌ விச்தருளி னர்‌. 


மதுரகவியார்‌ அவதரித்த மாதமும்‌ நாளும்‌ 
நேரிசை வேண்பா 
ஏரார்‌ மதுரகவி இவ்வுலகில்‌ வர்அதிக் சு 
சீராரும்‌ சத்திரையிற்‌ செச்திரைகாள்‌ - பாருல௫ல்‌ 
மற்றுள்ள ஆழ்வார்கள்‌ வர்தஇர்சு காள்களினும்‌ 
உற்றதெமக்‌ சென்றுகெஞ்சே ஓர்‌. 


வாழி திருநாமர்‌ 
எண்சீர்க்கமி நெடிலடி ஆசிரிய விரந்தம்‌ 
சித்திரையிற்‌ சித்திரைகாள்‌ சறக்கவர்சோன்‌ வாழியே 
இருச்கோளூர்‌ அவதரித்த செல்லபிரான்‌ வாழியே 
உத்சரகற்‌ காதீரத்‌ அயர்தவத்சோன்‌ வாழியே 
ஒளிர்கதிரோன்‌ தெற்குதிக்க வுலந்‌துவந்தோன்‌ காழியே 
பஃதியொடு பதினொன்றும்‌ பாடினான்‌ வாழியே 
பராங்குசனே பரனென்‌ ஐ பற்றினான்‌ வாழியே 
மத்திமமாம்‌ பதப்பொருளை வாழ்வித்தான்‌ வாழியே 
மதுரகவி திருவடிகள்‌ வாழிலாழி வாழியே. 
மதுரகவியா* வரலாறு 
முற்றிற்று... 


டை 


